அரண்மனை ரகசியம்‌ 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 


திருமகள்‌ நிலையம்‌ 


புதிய எண்‌ 16, பழைய எண்‌ 55, 
வெங்கட்‌ நாராயணா ரோடு, 
தி. நகர்‌, சென்னை - 17. 
போன்‌ 434 2899. 432 7696 
பேக்ஸ்‌ : 91-44-434 1559 


முதற்‌ பதிப்பு டிசம்பர்‌ 2001 
உரிமை ஆசிரியருக்கு 


ARANMANAI RAGASIYAM 
by INDIRA SOUNDARRAJAN 


First Edition December 2001 
Second Edition May 2006 
Paper Used 11.6 cream wove 
Total No of pages 216 

Price Rs. 65.00 


புத்தகம்‌ கிடைக்குமிடம்‌ : திருமகள்‌ நிலையம்‌ 
புதிய எண்‌ 16, பழைய எண்‌ 55, 
வெங்கட்‌ நாராயணா ரோடு, 
தி. நகர்‌, சென்னை - 600 017 
போன்‌ 434 2899, 432 7696 
பேக்ஸ்‌ 91-44-4341559 


Available at . Thirumagal Nilayam 
New No 16, Old No 55, 
Venketnarayana Road, 
T. Nagar, Chennai - 600 017. 
Ph 434 2899, 432 7696 
Fax 91- 44 - 4341559 


Typeset at Imphala Graphic Ph: 233 6440 
Printed at Chennai Micro Print: (P) Ltd. 


என்னுரை! 


இந்த நாவலை முதலில்‌ இன்டெர்நெட்டில்‌ உள்ள ஒரு 
வெப்‌ சைட்டிற்காகத்தான்‌ எழுதினேன்‌. 'தொடர்‌.காம்‌' 
என்றெ முகவரியில்‌ வெளியான இது பலத்த வரவேற்பையும்‌ 
பாராட்டையும்‌ பெற்றுத்‌ தந்தது. 

தொடர்‌ எழுதும்‌ முன்பே சற்று வித்யாசமாக நமது 
தேசத்தின்‌ கலாசாரம்‌ மற்றும்‌ ஆன்மிக நம்பிக்கைகளின்‌ பின்‌ 
புலத்தில்‌ கதை இருந்தால்‌ சிறப்பாக இருக்கும்‌ என்று 
சொல்லியே கதையை கேட்டிருந்தனர்‌. 

ஏனென்றால்‌ உலகம்‌ முழுவதும்‌ உள்ள தமிழர்கள்‌ 
பார்வைக்கு செல்ல வேண்டியிருப்பதால்‌ அப்படி எழுதுவது 
நல்லது என்றனர்‌. 

ஆன்மிக நம்பிக்கை உள்ளவன்தான்‌ நான்‌. 

ஆனாலும்‌ அதில்‌ மனிதர்கள்‌ புகுத்தியுள்ள மூடங்களுக்கு 
ஒரு அளவே இல்லை. அதையும்‌ தாங்கிக்‌ கொண்டு 
ஆன்மிகம்‌ ஜீவனுடன்‌ இருப்பதுதான்‌ விந்தை. 

அதிலும்‌ பிரதோஷத்திற்கு பிரதோஷம்‌ சிவாலயங்களில்‌ 
கூட்டம்‌- ஏகாதசி ஆனால்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ கூட்டம்‌, 
தைப்பூசம்‌ என்றால்‌ பழனி, மகரஜோதிக்கு சபரி மலை என்று 
லட்சக்கணக்கில்‌ கூட்டம்‌ கூடுகிறது. 

இந்த இன்டர்நெட்‌ காலத்தில்‌ விஞ்ஞானம்‌ 
உள்ளங்கையில்‌ ஒரு செல்‌ ஃபோன்‌ ஆக சுருங்கிவிட்ட 
நாளில்‌ ஆன்மிக நம்பிக்கை அதிகரித்திருப்பது கவனிக்க 
வேண்டிய ஒன்று. 

விஞ்ஞானத்தை மனிதன்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவே 
விரும்புகிறான்‌. அதன்மேல்‌ ஒரு பயமோ காதலோ 
ஈடுபாடோ பெரிதாக இல்லை. ஆனால்‌ மெய்ஞானத்தின்‌ 
மேல்‌ மனிதன்‌ நேர்‌ எதிராக செயல்பாடு கொண்டிருக்கிறான்‌. 


மனிதனை மனிதன்‌ நம்புவதை விட கற்சிலைகளை நம்பி 
அழ அவன்‌ தயாராக இருக்கிறான்‌. 
“ஒரு ஏழைக்கு உதவுவதை விட, அபிஷேகத்திற்கு 
செலவழிக்கத்‌ தயாராக இருக்கிறான்‌. 
ஏன்‌... எதனால்‌? 
என்னுள்‌ பல கேள்விகள்‌ ஓடின. 
அவற்றுக்கு விடை தேடியதோடு, ஆசையால்‌ மனிதன்‌ 
படும்பாட்டை ஒரு கலாச்சார பின்புலத்தோடு கற்பனை 
செய்துப்‌ பார்த்தேன்‌. அதில்‌ பிறந்தது தான்‌ இந்த அரண்மனை 
ரகசியம்‌. 
இதைப்‌ படிப்பவர்களுக்குள்‌ நிறைய கேள்விகள்‌ 
எழலாம்‌. குழப்பங்கள்‌ நேரலாம்‌. அது கூட ஒரு வகையில்‌ 
எனக்கு வெற்றியே. உங்களை என்‌ படைப்பு ஏதாவது 
செய்யவேண்டும்‌. செய்யும்‌. நன்றி. 
அன்புடன்‌ 
இந்திரா செளந்தர்ராஜன்‌ 


அரண்மனை ரகசியம்‌ 


] 


ஒர்‌ ராட்சத இரும்பு பறவையாட்டம்‌ தரையிறங்கியது 
அந்த விமானம்‌. பார்க்க பரவசமூட்டும்‌ லேண்டிங்‌, 
பரணிக்கும்‌ பரவசமாக இருந்தது! 

மதுரை விமான நிலையம்‌ ஒன்றும்‌ மகா பிரமாதமான 
விமான நிலையம்‌ இல்லை. சில கிராமப்புற இரயில்‌ 
நிலையங்களுக்கு எப்பொழுதாவது இரயில்‌ வந்துவிட்டுப்‌ 
போகின்ற மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கும்‌ ஒரு 
நாளைக்கு ஒரு முறையோ இரு முறையோதான்‌ விமானம்‌ 
வந்து போய்க்‌ கொண்டிருக்றெது. 

அதிலும்‌ சுமாரான “ஆவ்ரோ' டைப்‌ விமானங்கள்தான்‌ 
அதிகம்‌ வரும்‌. விமான நிலையத்துக்கு வெளியே பயணி 
களை நம்பி யாரும்‌ பெரிதாக கடை போடவோ, இல்லை 
ஹோட்டல்‌ கட்டவோ தயாராக இல்லை. விமான நிலையம்‌ 
வெறிச்சோடித்தான்‌ எப்பொழுதும்‌ கிடக்கும்‌. அன்றும்‌ பரணி 
விமான நிலையத்துக்கு வந்தபோது கிட்டத்தட்ட வெறிச்‌ 
சோடித்தான்‌ கிடந்தது. அங்கும்‌ இங்குமாக சில டாக்ஸிகள்‌ 
மட்டும்‌ வந்திருந்தன. போனால்‌ போகிறது என்று சில 
ஆட்டோக்காரர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. பார்க்க ஆச்சரியமாக 
இருந்தது. பரணிக்கு மதுரைதான்‌ சொந்த ஊர்‌. மதுரையில்‌ 
அவனுக்குத்‌ தெரியாத இடம்‌ இல்லை. இருந்தாலும்‌ 
இத்தனை நாளில்‌ ஊருக்கு 10 கி.மீ. வெளியே பெருங்குடியை 
ஒட்டியுள்ள விமான நிலையத்துக்கு அவன்‌ போனதே 


௦ அரண்மனை ரகசியம்‌ 


யில்லை. போவதற்கும்‌ வாய்ப்பு வந்ததில்லை. ஒரு நடுத்தர 
குடும்பத்தைச்‌ சேரந்தவர்கள்‌ இரயில்‌ நிலையத்திற்குப்‌ 
போவதே பெரிய விஷயம்‌. இதில்‌ விமான நிலையத்திற்குப்‌ 
போக வேண்டிய அவசியம்‌? விமானம்‌ என்பது அவனைப்‌ 
பொறுத்தவரையில்‌ ஒரு பெரிய ஆகாயப்‌ பறவையாகத்தான்‌ 
இருந்து வந்திருக்கிறது. வானில்‌ ஒரு புள்ளியாக அது 
பறக்கும்போது பார்த்திருக்கிறான்‌. 

இன்று அதை நேரில்‌ பார்க்கும்‌ வாய்ப்பும்‌ அதில்‌ பயணம்‌ 
செய்து வரும்‌ பனார்ஸிதாஸை கண்டுபிடித்து அழைத்துச்‌ 
செல்லும்‌ பொறுப்பும்‌ அவனுக்கு அவனது முதலாளியால்‌ 
விதிக்கப்பட்ட ஒன்று என்றாகிவிட்டது. 

பரணிக்கு தற்சமயம்‌ ஒரு நகைக்கடையில்‌ உத்யோகம்‌ 
'நடச்சிவம்‌ பிள்ளை ஜூவல்லரி' என்றால்‌ மதுரையில்‌ 
தெரியாதவர்கள்‌ இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு சராசரி 
யாக ஐந்நூறு பவுன்‌ விற்பவர்கள்‌. அதில்தான்‌ பரணிக்கு 
மேனேஜர்‌ போஸ்ட்‌! அப்ளிகேஷன்‌ போட்டு இன்டர்வியூ 
அட்டெண்ட்‌ செய்து ஆர்டர்‌ அமத்துத்‌ தந்து வாங்கிய 
வேலையில்லை இது... பரணியின்‌ அப்பா பஞ்சநாதன்‌ 
நடச்சிவம்பிள்ளையிடம்‌ முப்பது வருஷமாக வேலையில்‌ 
இருந்தார்‌. மிக நம்பிக்கையான மனிதர்‌. எனவே பம்பாய்‌ 
வரை போய்‌ தங்கம்‌ வாங்கி வர,நீடச்சிவம்‌ பிள்ளை பஞ்சநாத 
னைத்தான்‌ அனுப்புவார்‌. அப்படிப்‌ போன சமயத்தில்‌ ஹார்ட்‌ 
அட்டாக்கில்‌ பரலோக பிராப்தி அடைந்து விட்டார்‌. மனிதர்‌, 
இப்போது அவரது இடத்தை பரணிதான்‌ நிரப்பிக்‌ கொண் 
டிருக்கிறான்‌. பாவம்‌ பரணி என்று நடச்சிவம்பிள்ளை 
அவனுக்கு வேலை போட்டுக்‌ கொடுத்துவிடவில்லை. 
பஞ்சநாதன்‌ நடச்சிவம்‌ பிள்ளையிடம்‌ லட்ச ரூபாய்‌ வரை 
கடன்‌ வாங்கியிருந்தார்‌. அதில்‌ கால்‌ பங்கைக்கூட அடைக்க 
வில்லை. காலன்‌ வந்து கூட்டிக்‌ கொண்டு போய்விட்டான்‌. 
எனவே மீதத்தை வசூல்‌ செய்து கொள்ளத்தான்‌. பரணிக்கு 
வேலை போட்டு தந்திருக்கிறார்‌. மாதச்‌ சம்பளம்‌ ஐந்தாயிரம்‌ 
இதில்‌ சரி பாதி கடனுக்கு..சொச்சம்தான்‌ கையில்‌ தரப்படும்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 7 


இதை எல்லாம்‌ நினைக்கவே பரணிக்கு பிடிக்காது. 
அவனது கனவுகளே வேறு. 

லட்ச லட்சமாய்‌ சம்பாதிக்க வேண்டும்‌. கார்‌, பங்களா 
என்று அளப்பரை செய்ய வேண்டும்‌. எந்த காரணத்திற்‌ 
காகவும்‌ ஒருவரிடம்‌ கை கட்டி வேலை பார்த்து விடக்‌ 
கூடாது... 610, etc 

ஆனால்‌ காலம்‌ எப்பொழுதுமே இப்படி நினைப்பவர்‌ 
களைத்தானே பந்தாடி மகிழ்றைது. பரணிக்கும்‌ இந்த அடிமைத்‌ 
தொழில்‌ அலுத்துவிட்டது. எப்பொழுது பார்‌ ஊரைச்‌ சுற்றி வர 
வேண்டியிருக்றெது. எவனாவது எங்கிருந்தாவது வந்தால்‌ 
வரவேற்று காலையும்‌ அமுக்கிவிட வேண்டியிருக்றெது... 
தூத்தேறி... என்ன பிழைப்பு இது...? பரணி தனக்குத்‌ தானே 
பரிதாபப்பட்டு சலித்துக்‌ கொள்ளவும்‌ செய்தபோதுதான்‌ 
விமானம்‌ வந்து தேங்கியது. வைத்த விழியை எடுக்க 
முடியவில்லை... அப்படியே என்னென்னவோ எண்ணங்கள்‌. 

“இந்த விமானம்தான்‌ எத்தனை பெரியது! அறுபது, 
எழுபது மீட்டர்‌ அகலத்தோடு அசத்தலாக இருந்தபடி 
நியூட்டனின்‌ புவிஈர்ப்பு விதியை ஜெயித்து வானத்தில்‌ இது 
சீறிப்‌ பறப்பதை என்னவென்று சொல்ல... 9 ' 


'ஒரு துக்குணூண்டு கல்லை விட்டெறிந்தால்‌ அது போன 
வேகத்தில்‌ கீழே வந்து விடுகிறது. ஆனால்‌, துக்குணூண்டு 
கல்லைப்‌ போல பல கோடி மடங்கு பெரியதும்‌ பாரமானது 
மான ஒரு விமானம்‌ மட்டும்‌ எப்படி பறக்கிறது? அந்த நாளில்‌ 
ரைட்‌ சகோதரர்கள்‌ எதை வைத்து விமானத்தால்‌ பறக்க 
முடியும்‌ என்று நம்பினார்கள்‌?” 

முடியாது என்ற ஒன்றே கிடையாதோ... 9" 

'நமக்குத்தான்‌ முயற்சி செய்யத்‌ தெரியவில்லையோ...? 
இந்த நடச்சிவத்திடம்‌ மாட்டிக்‌ கொண்டு சாகிறோமோ...?” 

கேள்வி மேல்‌ கேள்வியாகக்‌ கேட்டுக்‌ கொண்டு நின்றதில்‌ 
யாரை பிக்‌-அப்‌ செய்ய வந்தானோ அவர்‌ நினைவே சுத்தமாக 
இல்லை. 


8 அரண்மனை ரகசியம்‌ 


'பனார்ஸி தாஸ்னு ஒரு அட்டைல எழுதி அதைக்‌ கைல 
பிடிச்சுக்கிட்டு நில்லு... அந்த ஆளுக்கு அப்பதான்‌ உன்னைத்‌ 
தெரியும்‌... அப்புறமா அவரோட பாண்டியன்‌ ஹோட்டலுக்கு 
போய்‌ ரூம்‌ போட்டுடு... மிச்சத்தை நான்‌ பார்த்துக்கறேன்‌... '' 
என்று நடச்சிவம்பிள்ளை சொன்னதுகூட மறந்தே போய்‌ 
விட்டது... விமானம்‌ அவனை அந்த அளவு கவிழ்த்து வேறு 
பக்கம்‌ திசை திருப்பிவிட்டது. கிட்டத்தட்ட எல்லோரும்‌ 
போன பிறகுதன்‌ பிரக்ஞையே வந்தது. 

அடடா! வந்த வேலையை மறந்து ஏதேதோ நினைப்பில்‌ 
திசைமாறிவிட்டோமே...!' 

தன்னைத்தானே நொந்து கொண்டான்‌. சுற்றும்‌ முற்றும்‌ 
பார்த்தான்‌. 

அந்த மனிதர்‌ காத்திருக்கிறாரா. இல்லை போய்‌ 
விட்டாரா? '-பார்வை பருந்தாக அலைந்து தேடியது. 

யாராவது எங்காவது யாரையாவது தேடிக்‌ கொண்டிருக்‌ 
திறார்களா? இருந்தால்‌ அவர்தான்‌ பனார்ஸிதாஸ்‌! ஹலோ 
மிஸ்டர்‌ பனார்ஸிதாஸ்‌...'-விமான நிலையத்துக்கு வெளியில்‌ 
சுற்றி வந்தான்‌. 

விமானத்திலிருந்து ஒரு முப்பது பேர்‌ இறங்கியிருக்க 
லாம்‌. அவர்களை எல்லாம்‌ கொத்திக்‌ கொண்டு 
ஆட்டோக்களும்‌ டாக்ஸிகளும்‌ போய்விட்டன. ஆள்‌ 
இல்லாத மைதானமாட்டம்‌ காட்சி தர ஆரம்பித்துவிட்டது 
விமான நிலையம்‌. 

“போச்சுடா... அந்த மனிதர்‌, யாரும்‌ வரவில்லை என்று 
தானாகவே கிளம்பிப்‌ போய்விட்டாரா... ? '-பரணி 
தத்தளித்துப்‌ போனான்‌. சுற்றிச்‌ சுற்றி க்‌ ப 


என்றெ சப்தம்‌ காதைத்‌ திருகி தலையில்‌ வயா 1) 

‘போச்சு... அந்த மனிதர்‌ போய்விட்டார்‌. 
நடச்சிவம்பிள்ளை தூக்கிப்போட்டு மிதிக்கப்‌ போகிறார்‌. 
பனார்ஸிதாஸ்‌. யாரோ இல்லை... நவரத்ன வியாபாரியாம்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 9 


வருஷம்‌ ஒன்றுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு வியாபரம்‌ செய்யும்‌ 
மனிதராம்‌... புருனே சுல்தானே பனார்ஸிதாஸ்‌ என்றால்‌ 
எழுந்து வந்து வரவேற்பாராம்‌...! 

அப்படிப்பட்ட பெரிய மனிதரைப்‌ போய்‌ நழுவ விட்டு 
விட்டோமே... இந்தக்‌ கோபம்‌ பிசினஸிலும்‌ எதிரொலிக்கப்‌ 
போகிறது. நடச்சிவம்பிள்ளை நிச்சயம்‌ என்னை சும்மா விடப்‌ 
போவதில்லை...'-பரணி தனக்குத்தானே மாய்ந்து போகத்‌ 
தொடங்கினான்‌. 

கையைப்‌ பிசைந்து கொண்டு தான்‌ வாடகைக்கு பிடித்து 
வந்திருந்த காரை நோக்கி நடந்தான்‌. டிரைவர்‌ சீட்டில்‌ 
தயாராக இருந்தான்‌. போய்‌ ஏறி அமரப்‌ பார்த்தபோதுதான்‌ 
கண்ணில்‌ பட்டது அந்த உருவம்‌. பின்‌ சீட்டில்‌ அமர்ந்து 
கொண்டு பேப்பர்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

பரணி வந்து பார்த்து வியப்பதை லட்சியமே 
செய்யாமல்‌. “ஏறு பரணி. உனக்காக எவ்வளவு நேரம்‌ 
காத்திருக்தறெது?'' என்று வேறு கேட்டார்‌. 

“சார்‌... நீங்க... 

“அயம்‌ தாஸ்‌... பனார்ஸிதாஸ்‌!'' 

““பனார்ஸிதாஸ்‌! தமிழ்‌ பேசறீங்க... 

“இருபத்தி நாலு பாஷை பேசுவேன்‌. கமான்‌ மேன்‌, கெட்‌ 
இன்‌. நேரமாகுதுல்ல... 

“சார்‌... என்னை... என்னை... உங்களுக்குத்‌ தெரியுமா? "' 

உம... டிரைவர்‌ காரை எடு... 

“எப்படி சார்‌... நான்‌ உங்களைப்‌ பார்த்ததே 
இல்லையே... ?''-ஓடும்‌ காருக்குள்‌ பின்பக்கமாக 
திரும்பியபடி கேட்டான்‌ பரணி. 

“ஏய்‌... இதெல்லாம்‌ ஒரு விஷயமேயில்லை... என்று 
சொன்னவரின்‌ பத்து விரல்களிலும்‌ பத்துவித மோதிரம்‌... 
பரணிக்கு நெற்றியில்‌ பூச்சி பறக்கத்‌ தொடங்கியது. 

'எப்படி இவருக்கு என்னைத்‌ தெரியும்‌? எதை வைத்து 
சரியாக காரில்‌ வந்து அமர்ந்திருக்றொர்‌? ஒரு வேளை என்‌ 


10 அரண்மனை ரகசியம்‌ 


போட்டோவை நடச்சிவம்பிள்ளை அனுப்பி வைத்திருப்‌ 
பாரோ...? என்னைப்‌ பற்றியும்‌ சொல்லியிருப்பாரோ...?" 
-அவன்‌ திரும்பவும்‌ கேள்விகளுக்குள்‌ மல்லு கட்டத்‌ 
தொடங்கினான்‌. 

அவர்‌ பேப்பரை மடித்தபடி கச்சிதமாக்‌ கேட்டார்‌. 

“என்ன பரணி, எனக்கு எப்படி உன்‌ பேர்‌ தெரியும்‌, எதை 
வெச்சு நான்‌ இந்த கார்ல ஏறி அமர்ந்திருக்கேன்னுல்லாம்‌ 
மண்டைய உடைச்சுக்கறாப்‌ போல தெரியுதே...? 

அவர்‌ கேட்ட விதம்‌... அதிலும்‌ மனதுக்குள்‌ நினைத்ததை 
அப்படியே கேட்டவிதம்‌ - பரணியை பிடரியை பிடித்து 
உசுப்பியது. 

பனார்ஸிதாஸ்‌ தொடர்ந்தார்‌. 

“பரணி... நிச்சயம்‌ முயற்சி செய்தா வெற்றிதான்‌. ரைட்‌ 
பிரதர்ஸ்‌ முடியாதுன்னு நினைச்சிருந்தா விமான்ம்‌ ஏது? 
அதுல நான்‌ இன்னிக்கு பயணம்‌ செய்றதும்‌ ஏது...” 

சற்றுமுன்‌ நினைத்ததை அடுத்து, அதை அவர்‌ அப்படியே 
படம்‌ பிடித்தார்‌. 

-பரணி பிரமிப்போடு திரும்பி அவரைப்‌ பார்த்து கேட்டான்‌. 

“மிஸ்டர்‌ பனார்ஸிதாஸ்‌, உண்மையைச்‌ சொல்லுங்க... 
நீங்க யார்‌...” 


2 


(பீனார்ஸிதாஸ்‌ பதிலுக்குச்‌ சிரித்தார்‌. 

“அயம்‌ பனார்ஸிதாஸ்‌... '' என்றார்‌ கூலாக. 

“அது தெரியும்‌ எப்படி... எப்படி என்‌ மனசுல 
நினைக்கறத எல்லாம்‌ அப்படியே சொல்றீங்க...? அதுதான்‌ 
எனக்கு ஆச்சரியமா இருக்கு...” 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 1] 


“ஓ... நீ நான்‌ சொன்னதை எல்லாம்தான்‌ நினைச்சியா? ''- 
அவர்‌ மடக்கிக்‌ கேட்டார்‌. 

“இல்லை... நான்‌ முன்ன நினைச்சுப்‌ பார்த்ததைத்தான்‌ 
நீங்க அப்படியே சொன்னீங்க... '' 

திரும்பவும்‌ பனார்ஸிதாஸ்‌ சிரித்தார்‌. கார்‌ ஓடிக்‌ 
கொண்டே இருந்தது. பரணி அவரையே பார்த்துக்‌ கொண்டி 
ருந்தான்‌. சரியான வடக்கத்திய முகம்‌. நல்ல கம்பி போன்ற 
தலைமுடி. அதில்‌ அபார கருமை. நெற்றியில்‌ வெளிர்‌ 
மஞ்சளில்‌ சந்தனக்‌£ற்று. தும்பைப்பூ நிறத்தில்‌ பைஜாமா 
ஜிப்பா. மடிமேல்‌ ஒரு அரக்கு வண்ண பிரீஃப்‌ கேஸ்‌. அதிக 
பட்சமாக ஐம்பது வயது மதிக்கலாம்‌. 

பார்வையில்‌ ஒருவித ஒளிப்பிரகாசம்‌. 

நிச்சயமாக அபார சுக்தி படைத்த ஒருவரைப்‌ 
போலத்தான்‌ தெரிந்தார்‌. 

அவன்‌ அப்பா பஞ்சநாதன்‌ ஒரு தீவிர சைவர்‌. 'நமச்சிவாயா: 
என்று சொல்லாமல்‌ பச்சைத்‌ தண்ணீர்கூட்‌ அருந்தாதவர்‌. 
வீட்டிலும்‌ திருவாசகம்‌, தேவாரம்‌ என்று தலையணை 
தலையணையாக புத்தகங்களை வைத்து இருந்தவர்‌. 

அவர்‌ அடிக்கடி சொல்வார்‌. 

“மனசு தெளிவா இருக்கறவங்க முகம்‌ பளிச்சின்னு 
இருக்கும்‌. அதுலையும்‌ அவங்க கண்களை பார்க்கும்போது 
நமக்கு கை எடுத்துக்‌ கும்பிடணும்போல தோணும்‌. அப்படிப்‌ 
பட்டவங்க என்ன சொன்னாலும்‌ அது அப்படியே 
பலிச்சுடும்‌. '* 

-பரணியின்‌ காதுகளில்‌ அப்பா சொன்னது அப்படியே 
திரும்ப ஒடியது. “இந்த பனார்ஸிதாஸ்‌ அப்பா சொன்ன 
மாதிரி மனதில்‌ மிக தெளிவானவரோ? அதனால்தான்‌ இவர்‌ 
முகத்தில்‌ இத்தனை தெய்வாம்சமோ?' 

பனார்ஸிதாஸ்‌ பதிலுக்கு அவனைப்‌ பார்த்தார்‌. 


] 2 அரண்மனை ரகசியம்‌ 


“என்ன பரணி அப்படி பாக்கறே... அப்பா சொன்ன 
தெல்லாம்‌ ஞாபகத்திலே வந்து உன்னை ஆச்சரியப்படுத்த 
ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்‌. '' 

-திரும்பவும்‌ அவன்‌ துக்குமுக்காடும்படி ஒரு 
கேள்வியைக்‌ கேட்டார்‌. பரணி திணறிப்‌ போனான்‌. மிரண்டு 
போய்‌ பார்த்தான்‌. கார்‌ தெற்கு வாசல்‌ பாலத்தின்‌ மேல்‌ 
ஊர்ந்து கொண்டிருந்தது. வெளியே சரியான ட்ராஃபிக்‌! 

குறிப்பாக ட்ரை சைக்கிள்கள்‌ ஏகமாக இடைமறித்தபடி 
நகர்ந்து கொண்டிருந்தன. பனார்ஸிதாஸ்‌ அதைப்‌ பார்த்த 
படியே பேச்சை மாற்றினார்‌. 

“இந்த மதுரைல ட்ரை சைக்கிள்ஸ்‌ ரொம்ப அதிகமோ? 

ஆமாம்‌ சார்‌... சராசரியா நூறு பேருக்கு ஒரு ட்ரை 
சைக்கிள்‌ இருக்கு இங்க... 

-டிரைவர்‌ பதில்‌ சொன்னான்‌. பரணி மிரட்சியிலிருந்து 
விடுபடவேயில்லை. பனார்ஸிதாஸ்‌ பேசுவதையே பார்த்துக்‌ 
கொண்டு வந்தான்‌. 

“இவ்வளவு ட்ரை சைக்களுக்கும்‌ இங்க வேலை 
கிடைக்குதா? '' 

“தஇடைக்காமலா சார்‌ ஊரைச்‌ சுத்திச்‌ சுத்தி வராங்க... '' 

மெட்ராஸ்ல ஆட்டோ... இங்க ட்ரை சைக்கிள்‌ 
அப்படித்தானே?" 

“ஆமாம்‌ சார்‌, மதுரை ஒண்ணும்‌ பெரிய இண்டஸ்டிரியல்‌ 
ஏரியா கிடையாது. ஆனா பாபுலேஷனோ அதிகரிச்சுக்கிட்டே 
போகுது. சரியான வேலை வாய்ப்பு இல்லாத இடத்துல 
ஏதோ இந்த மட்டுல திருடாம வண்டிய மிதிச்சாவது 
வயித்தக்‌ கழுவுவோம்னு நினைக்கிறாங்களே... பெரிசு 
இல்லீங்களா... 9 

“ஆமாமா... ஒரு காலத்துல பல்லக்கும்‌ குதிரை ரதமும்‌ 
ஓடின பூமி. இப்ப ட்ரை சைக்கிள்‌, ஆட்டோன்னு 
மாறிடிச்சாட்டம்‌ இருக்கு... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 13 


பனார்ஸிதாஸ்‌ தனக்கு மதுரையின்‌ சரித்திரமும்‌ தெரியும்‌ 
என்றெ மாதிரி பேசின பேச்சு பரணியை வாயைப்‌ பிளக்க 
வைத்தது. 

'சத்தியமாக இவர்‌ சாதாரணமான ஆள்‌ இல்லை. 
இவருக்குப்‌ பின்னே ஒரு பெரிய மர்மம்‌ இருக்கிறது' என்று 
நினைத்தவன்‌ வேக வேகமாக அந்த நினைப்பையும்‌ மாற்றிக்‌ 
கொண்டான்‌. எங்கே அதையும்‌ அவர்‌ தெரிந்து கொண்டு 
கேள்வி கேட்பாரோ என்கிற பயம்தான்‌. இருந்தும்‌ அவர்‌ 
அவனைப்‌ பார்த்து நமுட்டுச்‌ சிரிப்பு சிரித்தார்‌. 

கார்‌ வைகைப்‌ பாலத்தில்‌ பறந்து கொண்டிருந்தது. 
ஆற்றின்‌ நடுவே கல்மண்டபம்‌ தெரிந்து அவரைக்‌ கேள்வி 
கேட்கச்‌ செய்தது. 

அது என்ன கல்மண்டயபம்‌...??' 


“யாருக்குத்‌ தெரியும்‌... ராஜா காலத்துல இருந்தே 
இருக்குன்னுவாங்க... '' 

“ஒரு ஓடற ஆத்துக்கு நடுவிலையா? ”* 

“ஏன்‌? இருக்கக்‌ கூடாதா? ராஜாக்கள்‌ குளிக்க வந்தா 
தங்கணும்ல? '' 

'அப்படியா...?''-ஒன்றும்‌ தெரியாத மாதிரி கேட்டுக்‌ 
கொண்டு வெளியே பார்த்தார்‌ பனார்ஸிதாஸ்‌. 

எங்க மதுரைல இந்த மாதிரி மண்டபங்க நூத்துக்‌ 
கணக்குல இருக்குங்க. அழகர்‌ கோவில்‌ பக்கம்‌ போய்ப்‌ 
பாருங்க. ஒரே மண்டகப்படியா இருக்கும்‌. ''-டிரைவர்‌ 
குறுக்டட்டு பெருமை பீற்றிக்‌ கொண்டான்‌. 

“அது மட்டுமில்லீங்க... நாலு பக்கமும்‌ நாலுவித மலை 
இருக்குது. ஒண்ணு ஆனைமலை, இன்னொன்று நாகமாலை, 
அடுத்தது பசுமலை, அப்பால பரிமலை அதாவது அழகர்‌ 
குதிரைல ஏறி வர்ற அழகர்‌ மலை. இப்படி நாலு பக்கமும்‌ 
எங்க மதுரையை பாம்பும்‌ பசுவும்‌ யானையும்‌ குதிரையும்‌ 
நின்று காவல்‌ காக்கறதா சொல்லுவாங்க... 


14 அரண்மனை ரகசியம்‌ 


அவர்‌ அதைக்‌ கேட்டு நிஜமாலுமே ஆச்சரியப்பட்ட 


வராட்டம்‌, “பரவாயில்லையே, உங்க மதுரை ரொம்ப 
வித்தியாசமான ஊர்தான்போல... என்று ஸ்லாகதித்துக்‌ 
கொண்டர்‌. 


“எங்கையாவது இப்படி மிருகங்க காவல்‌ காக்கற மாதிரி 
ஒரு ஊர்‌ இருந்ததுண்டா... சொல்லுங்க பார்ப்போம்‌...''- 
டிரைவர்‌ சரியான ஓட்டைவாயன்‌ போல்‌ பேசினான்‌. 

பனார்ஸிதாஸ்‌ சிரித்தபடியே திரும்பிக்‌ கேட்டார்‌. 

“எட்டு பொம்மை காவல்‌ காக்கற ஒரு ஊர்‌ இருக்கு 
தெரியுமா? '' 

-டிரைவர்‌ திகைத்துப்‌ போனான்‌. அவனுக்கு மேல்‌ பரணி 
திகைத்துப்‌ போனான்‌. 

“என்ன சார்‌ சொல்றீங்க... பொம்மை காவல்னு... 


“என்னப்பா... யானை, குதிரை, பாம்பு, பசு காவல்‌ 
காக்கலாம்‌. பொம்மை காவல்‌ காக்கக்‌ கூடாதக்கும்‌...?'' 
திரும்பிக்‌ கேட்டார்‌, பனார்ஸிதாஸ்‌. 

“அப்படி எதை சார்‌ காவல்‌ காக்குதுங்க அது...?'' 

“அது சஸ்பென்ஸ்‌!''- என்று சொல்லி சிரித்தார்‌. 
கார்‌- பாண்டியன்‌ ஹோட்டல்‌ முகப்பை எட்டியிருந்தது. 

“சார்‌! ஹோட்டல்‌ வந்துடுச்சு... 

“நல்லதுப்பா... நான்‌ ரெஸ்ட்‌ எடுக்கறேன்‌. உன்‌ 
முதலாளியை வந்து பார்க்கச்‌ சொல்‌. என்ன...? ''-சொல்லிக்‌ 
கொண்டே காரில்‌ இருந்து இறங்கத்‌ தொடங்கினார்‌ பனார்ஸி. 
பரணி அவரை ரூம்‌ வரை கொண்டு சென்று 
விட்டுவிட்டுத்தான்‌ திரும்பினான்‌. திரும்பும்போது ஒரு 
கேள்வி மட்டும்‌ கேட்டார்‌. 

“பரணி... உனக்கும்‌ உன்‌ முதலாளி மாதிரி பெரிய தங்க 
வியாபாரி ஆகணும்னு ஆசை இருக்கா. ..??* 

-பரணி அந்த கேள்விக்கு என்ன பதில்‌ சொல்வது என்று 
தெரியாமல்‌ திரும்பி வரத்‌ தொடங்கினான்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 15 


-இவர்‌ யார்‌... எப்படி இப்படி மனதைப்‌ படிக்கிறார்‌? 
எதற்காக கடைசியாக அப்படி ஒரு கேள்வி கேட்டார்‌...” 

-கடைக்குத்‌ திரும்பும்வரை கேள்விகளை அசை 
போட்டபடியே வந்தான்‌. விடைதான்‌ கிடைக்கவேயில்லை. 

கடையில்‌ கூட்டம்‌ அலைமோதிக்‌ கொண்டிருந்தது. 
இந்தியா ஏழை நாடில்லை என்பதுதான்‌ உண்மையோ? 

-இந்தப்‌ பெண்களுக்கு ஏன்‌ இத்தனை தங்க மோகம்‌? 
அதிலும்‌ இந்தியப்‌ பெண்களுக்கு ஏன்‌ இத்தனை ஆசை? 
தங்கம்‌ என்பது உலகம்‌ முழுவதும்‌ மதிக்கப்படுவதால்தான்‌ 
இத்தனை ஈடுபாடோ...2 


-அப்படி என்ன இருக்கிறது இதில்‌...௦ 

-கருக்காத ஒரு உலோகம்‌ என்பதைத்‌ தவிர இதனிடம்‌ 
வேறு என்ன இருக்கிறது. இதில்‌ ஏன்‌ இப்படி பணத்தைக்‌ 
கொண்டு போய்‌ கொட்டுகிறார்கள்‌? 

-கூட்டத்தைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ பரணிக்குள்‌ 
இப்படி கேள்விகள்‌ ஓடும்‌. எரிச்சலாக வரும்‌. 

பரணிக்கு ஒரு அக்கா இருக்கிறாள்‌. அவள்‌ 
திருமணத்திற்கு மாப்பிள்ளை இருபது பவுன்‌ கேட்டானாம்‌. 
கிட்டத்தட்ட எண்பதாயிரம்‌ ரூபாய்க்கு நகை போட்டால்தான்‌ 
திருமணம்‌ என்று அவன்‌ கண்டிப்பாக சொல்லிவிட்டான்‌. 

பெண்‌ பிள்ளைகளின்‌ திருமணங்கள்‌ சொர்க்கத்தில்‌ 
எல்லாம்‌ நிச்சயிக்கப்படுவதில்லை. அவை நகைக்‌ கடை 
தங்கத்தில்தான்‌ நிச்சயிக்கப்படுகின்றன. வேறு வழியில்லா 
மல்‌ அப்பா பஞ்சநாதமும்‌ ஒத்துக்‌ கொண்டு அதற்காகத்தான்‌ 
நடச்சிவத்திடம்‌ ஒரு லட்ச ரூபாய்‌ கடனும்‌ வாங்கினார்‌. 
அப்படியே அதற்கு நகையையும்‌ வாங்கி அக்காவுக்குப்‌ 
போட்டு கல்யாணமும்‌ செய்து கொடுத்தாகிவிட்டது. 
ஆனால்‌, அந்தக கடன்‌...? அதற்காக தான்‌ சிலுவை 
சுமப்பதை எல்லாம்‌ சமயங்களில்‌ நினைத்துப்‌ பார்த்து பரணி 
கலங்கிப்‌ போவான்‌. 


16 அரண்மனை ரகசியம்‌ 


'தங்கமே! நீ ஒரு பெண்ணின்‌ கழுத்தில்‌ மின்னுவதற்காக 
எத்தனை ஆண்கள்‌ என்னைப்‌ போல சிரமப்பட வேண்டி 
யிருக்கிறது தெரியுமா?” என்று அதற்கொரு உருவகம்‌ 
கொடுத்து தனக்குத்‌ தானே பேசிக்‌ கொள்வான்‌... 

அப்படிப்பட்ட பரணி கூட்டத்தைப்‌ பார்த்து இன்று 
அதுபோலெல்லாம்‌ எதுவும்‌ நினைக்காமல்‌ உள்ளே 
நடச்சிவம்‌ பிள்ளை இருக்கும்‌ அறையை நோக்கப்‌ 
பிரவேசித்தான்‌. 

அழகான ஏ.சி. அறை! 

தரையில்‌ அழகான கார்ப்பெட்‌ விரிக்கப்பட்டு, 
அதன்மேலே மெத்தை போடப்பட்டு, அதற்கும்‌ மேல்‌ திண்டு 
கள்‌ போடப்பட்டிருக்க, அந்த அறையில்‌ நைருதி பாகத்தில்‌ 
இரும்பு பீரோவை வைத்துக்கொண்டு வடக்கு பார்த்து 
அமர்ந்து கொண்டிருந்தார்‌ நடச்சிவம்பிள்ளை. பரணி வரவும்‌ 
நிமிர்ந்து பார்த்தார்‌. பார்வையே என்ன என்று கேட்டது. 

““பனார்ஸிதாஸ்‌ வந்துட்டார்‌. பாண்டியன்‌ ஹோட்டல்ல 
தங்க வச்சிட்டு நேரா இங்கதான்‌ வரேன்‌. '” 

“நல்லது... நீ போய்‌ உன்‌ வேலையைப்‌ மார்‌. '* 

நடச்சிவம்பிள்ளை சொன்னபடியே தொலைபேசியை 
எட்டிப்‌ பிடித்தார்‌. பரணி நின்று கொண்டேயிருந்தான்‌. 

“என்னய்யா... போகலையா? ”* 

““ஒண்ணுமில்லீங்கய்யா... இந்த பனார்ஸிதாஸ்‌ 
யாருன்னு...” 

“யாருன்னா... பெரிய வியாபாரிய்யா. ஆமா, எதுக்குக்‌ 
கேக்கறே?! 

“ல்ல... மனசுல இருக்கறத அப்படியே சொல்றாரு. ' 

“என்னய்யா சொல்றே...??! 

“ஆமாங்க... நான்‌ நினைக்க நினைக்க அதை அப்படியே 
சாமியார்‌ மாதிரி சொல்லி அசத்தறாருங்க. எனக்கு ஒரே 
ஆச்சரியமா இருக்கு. '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 17 
“அப்படியா? '' 
“உங்களுக்கு இதுக்கு முந்தி பழக்கமில்லீங்களா? '' 
“ஒரு சில தடவை பார்த்துருக்கேன்‌. ஆனா, நீ சொல்ற 
விஷயம்‌ எனக்கு புதுசு. சரி நீ போ... நான்‌ பாத்துக்கறேன்‌...” 
பரணியை அனுப்பியவர்‌ தாடையை தட்டிவிட்டுக்‌ 
கொள்ள ஆரம்பித்தார்‌. எழுந்து பீரோவைத்‌ திறந்தவர்‌ ஒரு 


பெட்டியைத்‌ திறந்து பார்த்தார்‌. உள்ளே ஒரு நாகரத்தினம்‌ 
ஒரு கோலிகுண்டு அளவுக்கு மின்னியது. 


3 


அசாதாரணமான நாகரத்தினக்கல்‌ அது! நவரத்தினக்‌ 
கற்களில்‌ இந்த நாகரத்தினக்‌ கல்லுக்கு ஒரு தனி சக்தி 
இருப்பதாக ஒரு நம்பிக்கை. 'கல்லுக்கெல்லாம்‌ சக்தியா... 
சரிதான்‌-விட்டா நெல்‌, உமி, குப்பப்பதானு எல்லாத்துக்கும்‌ 
ஒரு சத்தி இருக்கிறதா நம்மாளுக உதார்விட 
ஆரம்பிச்சுவாங்க. இப்படி எல்லாம்‌ உதார்‌ விடறதாலதான்‌ 
இந்த இந்தியா முன்னேறாம “பிந்தியா'வாவே இருக்குது... 
என்று ஒரு காலத்தில்‌ கமெண்ட்‌ அடித்தவர்தான்‌ 
நடச்சிவம்பிள்ளை. 

அப்பொழுது அவருக்கு வயது இருபது இருந்தால்‌ 
அதிகம்‌. அப்பா சுதாசிவம்பிள்ளை அப்போது மகன்‌ 
நடச்சிவத்தின்‌ பேராலே கடை திறந்திருந்த நேரம்‌. 
வியாபாரமும்‌ நன்றாக நடந்து கொண்டிருந்தது. எனவே, 
நல்ல பண ஓட்டம்‌. எல்லாம்‌ பையன்‌ பிறந்த நேரம்‌-அவனது 
பெயர்‌ ராசி என்று நம்பிய சதாசிவம்‌ பிள்ளை மகன்‌ 
நடச்சிவத்தை அநியாயத்துக்கு செல்லம்‌ கொஞ்சினார்‌. 
செலவுக்கும்‌ நூறு, இருநூறு என்று பாக்கெட்‌ மணி தந்தார்‌. 

இளமையில்‌ கல்வியைத்‌ தவிர மற்ற எல்லாமே 
கஷ்டப்பட்டுத்தான்‌ கிடைக்க வேண்டும்‌. சுலபமாக 
கிடைத்துவிட்டால்‌ முதுமை அதற்கு நேர்‌ மாறாக இருக்கும்‌. 


18 அரண்மனை ரகசியம்‌ 


இதை எல்லாம்‌ சதாசிவம்பிள்ளை யோசிக்கவில்லை. 
நடச்சிவமும்‌ சிந்திக்கவில்லை. எனவே நடச்சிவத்திடம்‌ 
படிப்பைவிட மற்ற விஷயங்கள்தான்‌ தூக்கலாக இருந்தது. 

பாசிங்ஷேோ சிகரெட்‌, பான்‌ பீடா, சிந்தாமணி 
தியேட்டரில்‌ டி.ஆர்‌.ராஜகுமாரி படம்‌ என்று ஒரே மஜாவாக 
பொழுது ஒடிக்கொண்டிருந்தது. எல்லா நாளும்‌ 
சந்தோஷமாக யாருக்குமே இருந்ததில்லையே? ஒரு நாள்‌ 
லேசாக காய்ச்சல்‌ வந்தது. அதன்பின்‌ அது பலப்பிட்டு 
நடச்சிவத்தை பிள்ளைதாய்ச்சி பன்றியைப்‌ போல்‌ முணங்கச 
செய்துவிட்டது. 

வைத்தியரும்‌ வந்து பார்த்தார்‌. முகத்தையும்‌ உற்று 
கவனித்தார்‌. அங்கங்கே தடிப்பு தடிப்பாக தெரிந்தது. 

அடி ஆத்தி... இது பெரியம்மை...!''-என்று பெரிதாக 
அலறிவிட்டார்‌. 

அப்புறமென்ன...? 

உடல்‌ முழுக்க வாரிக்கொட்டியது அந்த அம்மை. 

கண்ணுக்கு மிகப்‌ பக்கத்திலும்‌ இரண்டு கொப்புளங்கள்‌. 

“விட்டால்‌ கண்ணே போகுமளவுகூட போகும்‌” என்றார்‌ 
வைத்தியர்‌. 

இன்றைய தினம்போல தடுப்பூசிக்கோ நவீன 
வைத்தியத்துக்கோ வழி இல்லாத்‌ காலம்‌. 

உடம்பை கோரமாக்கி, முகத்தையும்‌ விகாரமாக்கிவிட்டு 
கண்களையும்‌ பறித்துக்‌ கொண்டுதான்‌ அது போவேன்‌ என்று 
அடம்பிடித்தது. 

வேப்பிலை மேல்‌ தான்‌ படுக்கை. 

வேப்பிலைக்‌ கொழுந்துதான்‌ உணவு. 

வேப்பிலை தண்ணீர்தான்‌ தாகத்துக்கு! 

எதுவும்‌ அம்மையின்‌ சீற்றத்தை தணிக்கவில்லை. 
நடச்சிவம்‌ நார்ச்சிவமாகி விட்டான்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 19 


அப்பொழுதுதான்‌ ஒரு பாம்பாட்டி ஊருக்குள்‌ 
வந்திருந்தான்‌. 

குடிக்க தண்ணீர்‌ கேட்டு சுதாசிவம்பிள்ளை வீட்டு 
வாயிலிலும்‌ வந்து நின்றான்‌. 

'தாமி கொஞ்சம்‌ குடிக்கத்‌ தண்ணி தாயி... 

“கொடுக்கக்‌ கூடாதுய்யா... வீட்ல அம்ம 
போட்டுருக்குது... 

“அத்தா... மாரியத்தா...! பெரியம்மையா, தட்டம்மையா, 
விளையாட்டம்மையா தாயி...?'' 

“பெரியம்மைய்யா, பெரியம்மை... 

“ஆத்தா... மாரியாத்தா- ஆமா இப்ப எப்படி தாயி 
இருக்கு 9 ?' 

“எங்க ஒரே மகன்‌ பொழைச்சு எழுவானான்னு சந்தேகமா 
இருக்கு. அந்த ஆத்தாதான்‌ கருணை செய்யணும்‌. 
அவளைத்தான்‌ நம்பியிருக்கேன்‌... 

“தாயி நான்‌ ஒண்ணு சொல்லவா?" 

“எனன? '* 

்‌“உங்களண்ட நவரத்தினம்‌ இருக்குதா? '' 

“ஒன்பது ரத்தினமா? '' 

“ஆமாம்‌... 

“இருக்குதே... நகை வியாபாரம்தானே எங்க 
தொழிலே... 

அப்ப அதுல நாக ரத்தினம்னு ஒண்ணு உண்டு ஆத்தா. 
அதை பெரியம்மை கண்ட அந்த புள்ள இடுப்புல கட்டுங்க. 
ஒரு நாள்ல காய்ச்சல்‌ இறங்கி, அம்மைப்‌ புண்ணுங்களும்‌ 
காய்ஞ்சு உதிர ஆரம்பிச்சுடும்‌... '' 

-தண்ணீர்‌ குடிக்க கேட்ட ஒருவன்‌ ஏதோ வானத்திலிருந்து 
இறங்கி வந்த ஒரு தேவனைப்போல சொல்வதைப்‌ பார்த்து 
நடச்சிவத்தின்‌ தாயான செண்பக வடிவு அலமலந்து போனாள்‌. 


20 அரண்மனை ரகசியம்‌ 


“நாகரத்தினத்துக்கு அவ்வளவு சக்தியா?"'-என்று மிடறு 
கட்டிக்‌ கொண்டு கேட்டாள்‌. 

“கட்டிப்‌ பாருங்க ஆத்தா... பொறவு சொல்லுங்க. 
ஆத்தாளோட உக்ரத்தை தணிக்கறதுல அந்த ரத்தினத்துக்கு 
இணை அதுதான்‌...” 

அவன்‌ தீர்மானமாக சொன்னாள்‌. 

“ஆமாம்‌ நீ யாருப்பா...??' 

“பாம்பு பிடிக்கற இருளன்‌ தாயி... 

்‌''நல்லதுப்பா... என்‌ வீட்டுக்காரர்‌ வரட்டும்‌. அவர்கிட்ட 
சொல்றேன்‌-அவர்கிட்டதான்‌ நவரத்னமும்‌ இருக்குது... 

“நவரத்தினம்‌ அவர்கிட்ட இருக்கலாம்‌. ஆனா 
நாகரத்தினம்‌ இருக்காது. அது இருக்கான்னு 
கேளுங்க...''- என்று கண்‌ சிமிட்டினான்‌ அவன்‌. 

அவன்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போதே சதாசிவம்‌ 
பிள்ளையும்‌ கடையை மூடிவிட்டு சாப்பாட்டுக்கு 
வந்துவிட்டார்‌. 

வந்தவர்‌ வாசலில்‌ நின்றபடி நாகரத்தினம்‌, நவரத்தினம்‌ 
என்று பேசிய அவனை சாரைப்‌ பார்வை பார்த்தார்‌. 

'“ஆருவே நீ? 99 

“அது... அவுக பாம்பு (பிடிக்கற இருளர்‌ கூட்டத்தவராம்‌. 
தாகத்துக்கு தண்ணி கேட்டு வந்தாரு. மவனுக்கு அம்மை 
போட்டுருக்குது. தண்ணி தரக்கூடாதேன்னேன்‌. பரவால்ல 
தாயின்னவர்‌ ஏதேதோ சொல்றாரு. நீங்களே கேளுங்க. !'- 
என்றாள்‌ செண்பக வடிவு. 

“என்னவே... ?”" 

"ஒண்ணுமில்ல சாமி... உங்களாண்ட நாகரத்தினம்‌ 
இருந்தா அதை எடுத்து அம்ம போட்ட தம்பியோட இடுப்புல 
கட்டச்‌ சொன்னேன்‌. '' 

“கட்டுனா... ?' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 21 


“அடங்காத அம்மையும்‌ அடங்குமே... 

“அமா நீ பெரிய டாக்டர்‌ பாரு. கண்டுபிடிச்சுட்டே - 
போய்யா வேலய பாத்துகிட்டு... 

சதாசிவம்பிள்ளை அவனை கோபத்தோடு பேசி 
துரத்திவிட்டு உள்ளே நுழைந்தார்‌. 

“ஏங்க... அவன்‌ சொல்ற மாதிரி செஞ்சாதான்‌ 
என்னவாம்‌... ?''-செண்பகவடிவு குழைந்தபடியே கேட்டாள்‌. 

“யாரு சொல்றத கேக்கணும்னு இருக்குடி. இந்த மாதிரி 
ஆளுங்கள நம்பவே கூடாது. தண்ணி கேக்கற சாக்குல 
ஊட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி கண்டதையும்‌ சொல்லி 
நம்மை குழப்பிடுவாங்க... 


நீயும்‌ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. நவரத்தினம்‌ 
இருக்குது. ஆனா, நாகரத்தினம்னு ஒண்ணு கிடையவே 
கிடையாது. அத மொதல்ல தெரிஞ்சுக்கோ... 

நாகரத்தினம்னு பேரு வேணா வைக்கலாம்‌. கல்லெல்‌ 
லாம்‌ கிடையாது. நீ இதை அவன்கிட்ட சொன்னா நான்‌ 
தரேன்‌ என்கிட்ட இருக்குதும்பான்‌. சொல்லப்போனா 
நாகரத்தினம்னு சொல்லி ஒரு கண்ணாடி கல்ல தலைல 
கட்டத்தான்‌ அவன்‌ இங்க வந்துருக்கறதே... '* 

-சதாசிவம்‌ பிள்ளை சொன்னதைக்‌ கேட்டு சண்முகவடிவு 
ஆடிப்போய்விட்டாள்‌. 

அடி ஆத்தி... இப்படி கூடவா ஏமாத்துவாங்க... 
திருப்பிக்‌ கேட்டாள்‌. 

“பின்ன என்னன்னு நினைச்சே. அது சரி எப்படி 
இருக்கான்‌ நடச்சிவம்‌...?” 

அத ஏன்‌ கேக்கறீங்க. அனல்ல வாட்டி எடுத்த வாழை 
இலையாட்டம்‌ கொடகொடன்னு கிடக்கான்‌ என்‌ மகன்‌. '' 

- சொல்லும்போதே செண்பகவடிவு கண்கள்‌ 
கலங்கிவிட்டன. 


22 அரண்மனை ரகசியம்‌ 


சதாசிவம்‌ பிள்ளையும்‌ அதைக்‌ கேட்டு உடைந்து 
போனார்‌. காலைக்கூட கழுவமால்‌ மகன்‌ கிடக்கும்‌ 
ரேழிப்பக்கம்‌ போய்ப்‌ பார்த்தார்‌. “கூலிங்‌ கிளாஸ்‌, டெரிலின்‌ 
சட்டை, பர்மா செருப்பு' என்று மினுக்கிக்‌ குலுக்கிய 
நடச்சிவம்‌ காய்ந்த மாலையின்‌ சிக்குப்‌ பிடித்த நாராட்டம்‌ 
கிடந்தான்‌. 

பார்த்த கண்ணுக்கு கரிப்பேற்பட்டது. கண்ணீரும்‌ குட்டி 
போட்டது. 

அப்பொழுது பார்த்து, '“சாமீய்ய்‌...!'' என்றொரு குரல்‌. 

“யாரது போய்ப்‌ பாரு...”'-சதாசிவம்‌ சொல்ல செண்பக 
வடிவு வாசற்புரம்‌ எட்டிப்‌ பார்த்தாள்‌. முன்பு வந்து குடிக்கத்‌ 
தண்ணீர்‌ கேட்ட அதே இருளன்‌. 

“ஏய்யா... போவலையா நீ...??! 

“இல்ல தாயி... உள்ற அய்யா பேசுனதெல்லாம்‌ காதுல 
உழுந்திச்சு. ஆனாலும்‌, அவரு என்னிய இப்படி மட்டமா 
நினைக்க வேண்டாம்‌. '' 

“என்ன சொல்ற நீ...?'' 

“தாயி நாங்க விஷப்‌ பாம்புகளை வெறுங்கையால 
பிடிக்கற ஜாதி தானே ஒழிய விஷ மனசு உள்ள ஆளுங்க 
திடையாது. அய்யா 'நர்கரத்தினம்னே ஒண்ணு 
கிடையாதுன்னு சொன்னார்‌. ஆனா அவருக்கு விபரம்‌ 
தெரியாம பேசறார்‌. ஆயிரக்கணக்கான பாம்புகள்ல ஒண்ணு 
இரண்டு வாயில திடமா இருக்கற கல்லுதான்‌ தாயி 
நாகரத்தினம்‌. 

எந்த ஒரு நாகப்பாம்பு யாரையும்‌ கடிக்காம விஷத்தை 
செலவழிக்காம ஐம்பது, அறுபது வருஷம்‌ இருக்குதோ 
அதோட விஷப்பை விஷம்‌ இறுகி கல்லு மாதிரி ஆகி அதான்‌ 
நாகரத்தினமாகுது. 

அந்த ரத்தினத்துக்கும்‌ அபாரசக்தி உண்டு தாயி. 
எப்படின்னு கேக்கறியா? 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ | 23 


பாம்புக்கு ஆண்டவன்‌ விஷத்தைக்‌ கொடுத்துக்கறதே 
அதோட தற்காப்புக்குத்தான்‌. 

அப்படிப்பட்ட விஷத்துக்கு வேலையே இல்லாம 
போனா அது அமிர்தமா மாறிடும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 
சித்தர்சாமி சொன்னார்‌. 

அவரே அப்படி ஒரு பாம்பையும்‌ காட்டி அது வாயுல 
இருக்கற நாகரத்தினத்தை என்னை எடுக்துக்கச்‌ சொன்னார்‌. 

அதுக்கு முந்தி வரை நான்‌ நல்லா குடிப்பேன்‌. அடிக்கடி 
காச்ச குளிர்‌ வரும்‌. கண்ட கண்ட கனவு வரும்‌. 

ஆனா, நான்‌ அந்த நாகரத்தினத்தை எடுத்து வெச்சுக்கிட்ட 
பின்னால எவ்வளவு தெளிவா இருக்கேன்‌ தெரியுமா...??' 

-அந்த இருளன்‌ கேள்வி கேட்டபடியே தன்‌ இடுப்பு 
வேட்டி மடிப்பில்‌ ஏகப்பட்ட பந்தோபஸ்த்தில்‌ இருந்த ஒரு 
கல்லை எடுத்து செண்பக வடிவு எதிரில்‌ நீட்டினான்‌. 

உள்ளங்கையில்‌ ஒரு கருநீல பழமாட்டம்‌ கிடந்த அது 
செண்பகவடிவின்‌ கண்ணைப்‌ பறித்தது. கச்சிதமாக 
சதாசிவம்‌ பிள்ளையும்‌ வெளியே வந்தார்‌. 

“என்ன செண்பக வடிவு... நான்‌ சொன்ன மாதிரியே 
என்கிட்ட நாகரத்தினம்‌ இருக்குது வாங்கிக்கன்னு 
சொல்றானா இவன்‌...? '! 

மிகக்‌ கோபமான குரலில்‌ கேட்டபடியே அவனை 
முறைத்துப்‌ பார்த்தார்‌. 

'அப்படிப்‌ பாக்காதீங்க சாமீ... நான்‌ ஒண்ணும்‌ 
நாகரத்தினத்தை விக்கவோ, வாங்கவோ வரலை. என்‌ மனசுல 
பட்டதைச்‌ சொன்னேன்‌. அம்புடுதான்‌...'' 

“அப்ப இது எனன? '' 

“இதுதான்‌ சாமி நாகரத்தினம்‌. நவரத்தினம்தான்‌ உண்டு. 
நாகரத்தினம்‌ கிடையாதுன்னு சொன்னீங்களே. நல்லாப்‌ 
பார்த்துக்குங்க. இதுதான்‌ நாகரத்தினம்‌] 


24 அரண்மனை ரகசியம்‌ 


“கண்ணாடி கல்லை காட்டி நீ நாகரத்தினம்னா நான்‌ 
நம்பவா?" 

“சாமி... சவால்‌ விட்டு சொல்றேன்‌ சாமி... இதை நீ 
இப்பவே உன்‌ மகன்‌ இடுப்புல கட்டு. நான்‌ நாளைக்கு இதே 
நேரம்‌ வரேன்‌. உன்‌ மகனுக்கு நல்லா ஆகி அவன்‌ 
எழுந்திருக்கலைன்னா நான்‌ இதோ இந்த இடத்துலையே 
பாஷாணம்‌ சாப்ட்டு சாவுறேன்‌. நல்லாயிட்டா நான்‌ சொல்றத 
கேப்பியா நீ...2?! 

-அந்த இருளன்‌ சவால்விட்டான்‌. 

“என்னவே வீதியில போய்க்கிட்டிருந்த நீ என்னை 
தேடிவந்து வம்புக்கு இழுக்கறியா? '' 

“சத்தியமா இல்லை. நாகரத்தினம்கறது சத்யமான 
ஒண்ணு. அதை உணர்த்தத்தான்‌ பேசறேன்‌. '' 

-அவன்‌ பேச்சில்‌ நல்ல சத்திய அலை. எந்த ஒரு 
மனிதனுக்கும்‌ உள்ளுணர்வுகள்‌ பொய்‌ சொல்லாது- 
பொய்யும்‌ பேசாது. 

சதாசிவம்‌ பிள்ளையின்‌ உள்ளுணர்வும்‌ இருளன்‌ 
விஷயத்தில்‌ அவன்‌ உண்மையானவன்‌ என்றது. 

'“சரிய்யா... உன்‌ சவாலை ஏத்துக்கறேன்‌. இது மட்டும்‌ 
நாகரத்தினமா இருந்து என்‌ மகனும்‌ தப்பி பொழச்சிட்டா 
உனக்கு நீ என்ன கேட்டாலும்‌ தரேன்‌. இல்லாட்டி நீ சொன்ன 
மாதிரி பாஷாணம்‌ சாப்ட்டு செத்துப்‌ போயிடணும்‌. 
ஒத்துக்கறியா... 9" 

“ஒத்துக்கறேன்‌ சாமி. இது நான்‌ கும்பிடற நாகராஜ சாமி 
மேலையும்‌ சித்தலிங்கசாமி மேலேயும்‌ சத்தியம்‌. நீயும்‌ 
சத்தியம்‌ பண்ணு... 

-அவன்‌ சத்தியம்‌ செய்தான்‌. சதாசிவம்‌ பிள்ளையும்‌ 
சத்தியம்‌ செய்தார்‌. 

செண்பகவடிவுக்கு எல்லாமே விநோதமாக விலகி 
வெளியே செல்லுவதாக தோன்றியது. இருந்தாலும்‌ நாகரத்‌ 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 25 


தினத்தை அவன்‌ நம்பிக்கையோடும்‌, நல்லது நடக்கும்‌ என்று 
சொல்லியும்‌ தந்ததை நினைத்துப்‌ பார்த்து வாயை 
மூடிக்கொண்டாள்‌. 


அதன்‌ பின்னே அவனே உள்ளே வந்து நடச்சிவத்தின்‌ 
தொப்புளின்‌ மேல்‌ அந்த நாகரத்தினத்தை ஒரு மஞ்சள்‌ 
துணியால்‌ கோவணக்‌ கயிறு போல கட்டிவிட்டான்‌. 

“இது இருக்கற இடத்துல செல்வம்‌ கூத்தாடும்னுகூட 
சித்தர்‌ சாமி சொன்னார்‌. நீங்க வேணா பாருங்க இந்த 
இருபத்தி நாலு மணி நேரத்துல பெரிய பெரிய 
அற்புதமெல்லாம்‌ உங்களுக்கு நடக்கப்‌ போகுது. நாளைக்கு 
சொல்வீங்க'' என்றபடியே அவனும்‌ கிளம்பிப்‌ போனான்‌. 

கடைசி வரை அவனுக்கு குடிக்க ஒரு வாய்‌ தண்ணீர்‌ கூட 
தரவில்லை. 

சதாசிவம்‌ பிள்ளை எதுவும்‌ பேசவில்லை. கடைக்குக்கூட 
போகவில்லை. கவனம்‌ நடச்சிவம்‌ மேலேயே இருந்தது. 

அந்த கவனத்தை நடச்சிவமும்‌ ஈர்த்தான்‌. 

முனங்கிக்‌ கொண்டிருந்தவன்‌ முனங்கலை மெல்ல 
கைவிட ஆரம்பித்தான்‌. பின்னர்‌ கண்‌ திறந்து பார்த்தான்‌. 

கைகால்களை அசைத்து மடக்கி நீட்டினான்‌. ஒரு கட்டத்‌ 
தில்‌ எழுந்துகூட உட்கார்ந்து விட்டான்‌. செண்பகவடிவு 
குதூகலப்பட்டுப்‌ போனாள்‌. 

“என்னங்க... அந்த இருளன்‌ சொன்னது சரிதாங்க... 
கண்ணைத்‌ திறக்காம கிடந்த பிள்ளை இப்ப எப்படி 
பாக்கறான்‌ பாத்தீங்களா? '' 

-பரவசம்‌ பொங்கி வழிய கேட்டாள்‌. 

அதே சமயம்‌ கடைச்‌ சிப்பந்தி கண்ணாயிரம்‌ என்பவன்‌ 
ஓடிவந்து- “அய்யா அய்யா... கவானர்‌ அய்யா சம்சாரம்‌ 
மதுரை வந்துருக்காங்களாம்‌. நம்ப கடைல நகை வாங்க வரப்‌ 
போறாங்களாம்‌. போலீசு வந்து தகவல்‌ சொல்லிட்டு 
போனாங்க. அதாங்க ஓடிவந்தேன்‌'' என்றான்‌. 


26 அரண்மனை ரகசியம்‌ 


சதாசிவம்‌ பிள்ளை சின்ன பிள்ளை போல்‌ துள்ளிக்‌ 
கொண்டு ஓடினார்‌. 

போனவர்‌ ஒரு சில மணி நேரம்‌ கழித்து திரும்பி வந்தார்‌. 
வந்தவர்‌ முகத்தில்‌ கோடி சூரிய பிரகாசம்‌. 

“செண்பகம்‌... அந்த இருளன்‌ சொன்னது சத்தியம்‌ புள்ள. 
இங்க மகனும்‌ எழுந்திருச்சிட்டான்‌. கடைலயும்‌ இன்னிக்கு 
கால்‌ லட்சத்துக்கு வியாபாரம்‌. அதோட கவர்னர்‌ சம்சாரம்‌ 
வந்த கடைன்னு பெரிய மதிப்பு வேற... இந்த பேருக்கே 
இனி கூட்டம்‌ கட்டி ஏறும்‌. 

அவன்‌ சொன்ன மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்ல கூத்து 
கட்ட ஆரம்பிச்சுட்டா பிள்ளை... கூத்து கட்ட 
ஆரம்பிச்சுட்டா... 

-சதாசிவம்‌ பிள்ளை சந்தோஷ சிகரத்தின்‌ உச்சிக்கே 
ஏறினார்‌. செண்பக வடிவும்‌ பூரித்துப்‌ போனாள்‌. 

“நாம கும்பிடற அந்த நடராசசாமிதான்‌ இப்படி ஒரு 
இருளன்‌ ரூபத்துல வந்து நமக்கு சகாயம்‌ செஞ்சிருக்காருங்க”* 
என்றாள்‌. 

ஆனால்‌, சதாசிவம்‌ பிள்ளையிடம்‌ அந்த சந்தோஷமும்‌ 
குதூகலமும்‌ சில நிமிடங்கள்தான்‌. முகத்தில்‌ திடீரென்று 
கான்க்ரீட்‌ கலவைபோல ஒருவித இறுக்கம்‌ வந்து பூசிக்‌ 
கொண்டது. ்‌ 

“ஏங்க... ஏன்‌ ஒரு மாதிரியாயிட்டீங்க...9"" 

“ஒண்ணுமில்ல புள்ள... இந்த நாகரத்தினத்த நாளைக்கு 
அந்த இருளன்‌ வந்து திருப்பிக்‌ கேட்பானில்ல...?"' 

ஆமாம்‌... இது அவன்‌ சொத்தாச்சே... 

“அப்ப இந்த சந்தோஷம்‌, கொண்டாட்ட்ம்‌ எல்லாமே 
நமக்கு ஒரு நாளைக்குத்‌ தானா?! 

“என்ன சொல்றீங்க... ? *! 

“இதை நாம்‌ இழந்துவிடக்கூடாது செண்பகம்‌... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 27 


அப்ப அவன்கிட்ட நீங்க ஒரு விலைக்குதான்‌ 
கேட்கணும்‌. '' 

“அவன்‌ விக்கமாட்டேன்னு சொல்லிட்டா...?" 

“அதுக்கு என்ன பண்ணமுடியும்‌? '' 

“இல்ல செண்பகம்‌ நாம இப்ப அவன்கிட்ட வசமா 
மாட்டிக்கட்டோம்ன்னுதான்‌ நினைக்கறேன்‌... 

“எப்படிங்க... '' 

“இந்த மாதிரி நல்லது நடந்துட்டா நான்‌ கேக்கறதை நீங்க 
தரணும்னு சொன்னான்‌. ஞாபகம்‌ இருக்குதா... 9” 

ஆமாம்‌... 

“இப்ப எல்லா நல்லதும்‌ நடந்திருச்சு. அவன்பாட்டும்‌ 
இதுதான்‌ சாக்குன்னு மொத்த சொத்தையும்‌ கேட்டுட்டா...?'' 

-சதாசிவம்‌ பிள்ளையிடம்‌ நியாயமான பயம்‌! 


4 


சீதாசிவம்‌ பிள்ளையின்‌ பயத்தைப்‌ பார்த்து செண்பக 
வடிவுக்கும்‌ பயம்‌ வந்தது. 

அப்ப அந்த இருளன்‌ வந்தா என்ன பண்றதாம்‌? '* 
மோவாயில்‌ கை பதித்துக்‌ கேட்டாள்‌. 

“அதான்‌ யோசிக்கிறேன்‌... 

“எனக்கு பயமா இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரி 
அவன்பாட்டும்‌ அத்தக்‌ கொண்டா, இத்தக்‌ கொண்டான்னா 
என்னங்க பண்றது... ? '' 

“கொஞ்சம்‌ என்னை யோசிக்க விடு செண்பகம்‌... 

-சதாசிவம்‌ பிள்ளை குறுக்கும்‌ நெடுக்கும்‌ நடக்க 
ஆரம்பித்தார்‌. நடச்சிவமும்‌ அதை நின்று கவனிக்கத்‌ 
தொடங்கினான்‌. 


28 அரண்மனைரகசியம்‌ 


அம்மா... கூப்பிட்டான்‌. 

ஏன்ன கண்ணு... ?:' 

“எதுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டிருக்‌£ங்க. .. 2 '" 

உனக்கு எதுக்கு. கண்ணு அதெல்லாம்‌-நீ போய்ப்‌ படு 
ராசா... 

அதான்‌ எனக்கு நல்லாயிடுச்சுல்ல எதுக்கு இன்னும்‌ 
படுன்னு சொல்றீங்க... 9 '* 

“நல்லாயிட்டாலும்‌ கொஞ்சம்‌ பயமா இருக்கு ராசா... 

“எனன பயம்‌...?'” 

“உலகத்திலேயே யாருக்கும்‌ இவ்வளவு சீக்கிரம்‌ அம்மை 
விட்ருக்காது... உனக்கு குணமாயிருக்குது. எல்லாம்‌ 
கண்கட்டு மாதிரி இருக்குது அதான்‌. '* 

“தெரியும்மா... எல்லாம்‌ அந்த :ரத்தினக்கல்லோட 
சக்திதானே? '' 

“ஆமாம்‌. அது நம்மளது இல்ல ராசா. ஒரு பாம்பு 
பிடிக்கற இருளனோடது. அவன்‌ வந்து இப்ப திரும்ப அதை 
கேட்பான்‌. தரணும்‌. '' 

“அவன்‌ சொத்தை அவன்‌ கேக்கறான்‌. கொடுக்கத்தானே 
வேணும்‌? '* | 

“அது சரி... கூடவே வாய்க்கொழுப்பெடுத்து உங்க 
அப்பா பந்தயம்லாம்‌ கட்டிட்டாரே... 

“எனன பந்தயம்‌? '' 

செண்பகவடிவு அதை அப்படியே விளக்கொள்‌. 
நடச்சிவம்‌ முகத்திலும்‌ கவலை பரவத்‌ தொடங்கியது. பரவத்‌ 
தொடங்கிய வேகத்தில்‌ ஒரு புது எண்ணமும்‌ தோன்றியது. 
முகத்தில்‌ அதன்‌ எதிரொலிகள்‌. 

“அப்பா... அம்மா... ஒரு ஐடியா!” 

“என்ன கண்ணு? '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 29 


“எனக்கு நல்லாயிட்டதால்தானே இந்தக்‌ கவலை. 
ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டா... 

“அய்யோ... அப்ப அவன்‌ தற்கொலைல்ல செய்துக்‌ 
கிடணும்‌?:' 

“அதப்பத்தி நமக்கென்ன கவலை...? விட்டா ஆளையே 
விழுங்குவான்னு தெரியுதுல்ல. அப்படிப்பட்டவனை நாம 
விழுங்கறதுல தப்பே இல்ல அம்மா... 

-நடச்சிவம்‌ எடுத்துக்‌ கொடுத்தது சதாசிவத்துக்‌ 
குள்ளேயும்‌, செண்பக வடிவுக்குள்ளேயும்‌ ஒரு பெரிய 
ஊர்வலமே நடத்தத்‌ தொடங்கியது. 

“என்னா இன்னும்‌ யோசனை? வேணும்னா ஒண்ணு 
பண்ணுங்க. சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கறோம்‌. நீயும்‌ 
சாகவேண்டாம்‌. நாங்களும்‌ நீ கேட்டதைத்‌ தரவேண்டாம்னு 
சொல்லிடுங்க. அவனுக்கும்‌ பிரச்னை இல்லாம போயிடும்‌. ' 

-வழிக்கு மேல்‌ வழி என்கிற மாதிரி வழிகளைச்‌ காட்டத்‌ 
தொடங்கினான்‌, நடச்சிவம்‌. 

சதாசிவம்‌ பிள்ளை மகனை சந்தோஷமாகப்‌ பார்த்தார்‌. 
பார்த்த வேகத்தில்‌ மாறியவர்‌ திரும்பவும்‌ யோசிக்கத்‌ 
தொடங்கினார்‌. 

“என்னப்பா... என்ன திரும்பவும்‌ யோசனை... 2 '* 

“நீ சொன்ன எல்லாம்‌ சரி... அந்த நாகரத்தினத்தை 
திரும்பிக்‌ கேட்பானே...9"'' 

சதாசிவம்‌ பிள்ளையின்‌ உச்சபட்ச கவலை நடச்சிவத்‌ 
தையும்‌ தொற்றிக்‌ கொண்டது. மொத்தத்தில்‌ அந்த இருளனை 
எப்படி ஏமாற்றுவது என்பது குறித்து ஒரு பாராளுமன்றமே 
கூட்டி யோசிக்றெ மாதிரி யோசிக்க வேண்டியிருந்தது. 

தாமங்கள்‌ மட்டுமா காலம்‌ காலமாக வாழ்ந்து 
கொண்டிருக்கின்றன. 

துரோகங்களும்தான்‌... 


30 அரண்மனை ரகசியம்‌ 


கெளரவ சபையில்‌ பாண்டவர்களுக்கு எதிராக ஆரம்பித்த 
அதன்‌ பளிச்சென்ற வரலாறு இன்று சதாசிவம்‌ பிள்ளை வரை 
தொடர்வது ஒன்றும்‌ பெரிய அதிசயமோ, ஆச்சரியமோ 
யில்லை. 

உலகில்‌ நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்புதான்‌ அதிகமாம்‌. 

ஆனாலும்‌ அந்த குறைந்த நிலப்பரப்பில்தான்‌ மனிதன்‌ 
வாழ்கிறான்‌. 

அப்படித்தான்‌... தர்மம்‌ குறைவாக இருந்தாலும்‌ அதன்‌ 
தயவில்தான்‌ வாழ முடியும்‌. 

ஆனாலும்‌, பல சமயங்களில்‌ அதன்‌ தயவே 
தேவையில்லை என்று சுயநலம்‌ மிகுந்த மனது 
முடிவெடுப்பதை என்னவென்று சொல்வது? 

சதாசிவம்‌ பிள்ளையும்‌ ஒரு: முடிவெடுத்தார்‌. 

அது...? 

பபறுநாள்‌ சொன்ன நேரத்திற்கு வந்துவிட்டான்‌, அந்த 
இருளன்‌. வரும்போது ஞாபகமாக எந்த பாம்பிடம்‌ இருந்து 
ரத்தினம்‌ எடுத்திருந்தானோ அந்த பாம்பையும்‌ ஒரு பிரம்புப்‌ 
பெட்டிக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு வந்திருந்தான்‌. 

வந்தவனுக்கு நடச்சிவத்தின்‌ படுத்த படுக்கை பலத்த 
அதிர்ச்சியைத்‌ தந்தது. 

“சாமி... என்ன சாமி... இன்னுமா குணமாகலை? ”' 

- படபடப்போடு கேட்டான்‌. 

'ஆகியிருந்தா இப்படியா படுத்திருப்பான்‌ என்‌ மகன்‌? '' 

-பதில்‌ கேள்வி கேட்டார்‌ சதாசிவம்‌ பிள்ளை. 

“நம்ப முடியல சாமி... உடம்புல அம்மை எல்லாம்‌ 
உதிர்ந்த மாதிரி தெரியுதுங்களே... 

“அது அப்படித்தான்‌. ஒரு பக்கம்‌ உதிர்ந்தா மறுபக்கம்‌ 
கிளம்பிடுதே... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 31 


“என்ன சாமி சொல்றீங்க...? என்னால்‌ நம்ப 
முடியலியோ... 

-இருளன்‌ கவலைப்பட்டு கலங்கும்போது நடச்சிவம்‌ 
காய்ச்சல்காரன்போல முனங்கினான்‌. 

மழைக்காலத்தில்‌ புறாக்கள்கூட மாடப்பிறைகளில்‌ 
இப்படித்தான்‌ முனங்கும்‌. 

இருளன்‌ முகம்‌ கருக்கத்‌ தொடங்கியது. 

“இதே பாருப்பா... நீ பாட்டும்‌ ஒரு கண்ணாடி கல்லை 
கொடுத்து நாகரத்தினம்‌. அது இதுன்னு சொல்லி எங்களை 
எல்லாம்‌ நம்பவெச்சுட்டே இதுல பெரிசா சத்தியம்‌ வேற... 

இப்ப சொல்றேன்‌ உன்‌ கண்ணாடிக்கல்லை எடுத்துக்‌ 
கிட்டு கிளம்பு. நான்‌ பண்ணுன சத்தியத்தை நான்‌ வாபஸ்‌ 
வாங்கிக்கறேன்‌. நீயும்‌ சத்தியம்‌ பண்ணிட்டோமே, 
சாகணுமேன்னு அநாவசியமா கவலைப்பட வேண்டாம்‌. 

-சதாசிவம்‌ பிள்ளை ஒரு போலி நீலக்கல்‌ ஒன்றை எடுத்து 
நீட்டியபடியே இருளனைப்‌ பார்த்தார்‌. அவன்‌ முகத்தில்‌ 
அதிர்ச்சியின்‌ படர்ச்௪. 

“சாமி... சத்தியத்தை உசுரா நினைக்கிற நல்ல 
பாம்புகளால வாழறவங்க சாமி நாங்க. எங்க வரைல பண்ணா 
பண்ணதுதான்‌ சாமி...” '-என்றான்‌ அதிர்ச்சியிலிருந்து 
விலகாமல்‌... 

“அட என்னப்பா நீ... தெருவுல போன நீ தெருவோட 
போயிருக்க வேண்டியதுதானே...? எதுக்கு இப்படி எங்கள 
வந்து பார்த்து சோதிக்கறே... 2”? 

-வெடுக்கென்று கத்தினார்‌ சதாசிவம்‌. 

“நீங்க ஒண்ணு... அவந்தான்‌ சத்தியம்‌ அது இதுன்னு 
டபாய்க்கறான்னா நீங்களும்‌ அவனுக்கு சரியா 
புலம்பறீங்களே... அந்த அரிச்சந்திரனே இப்ப உயிரோட 
இருந்தாலும்‌ சத்தியத்துக்காக உயிரை எல்லாம்‌ விட 
மாட்டான்‌. இந்தப்பா... இதோ இருக்கு உன்‌ கல்லு. கல்லாம்‌ 


32 அரண்மனை ரகசியம்‌ 


கல்லு! கண்ணடிக்‌ கல்ல கொடுத்து நாகரத்தினம்‌ அது 
இதுன்னுக்கிட்டு... எடுத்துக்கிட்டு கிளம்பு...” 

-செண்பகவடிவும்‌ சும்மா விடவில்லை. தன்‌ பங்குக்கு 
அவனை ஒரு பிடி பிடித்தாள்‌. அந்த இருளன்‌ முகம்‌ 
பேயறைபட்டது போல மாறிப்‌ போயிற்று. சதாசிவம்‌ 
பிள்ளை எடுத்து நீட்டிய கல்லையே பார்த்தான்‌. 

கண்களில்‌ கண்ணீர்‌ பெருக்கெடுக்கத்‌ தொடங்கியது. 

“சாமி...! நீங்க சொல்றதெல்லாம்‌ சத்தியமா? '' 

-இறுதியாக ஒருமுறை கேட்டான்‌. 

்‌'சத்தியமாவா...? அதான்‌ கண்‌ எதுக்க பாக்கறேல்ல... 

-கேட்டுவிட்டு சதாசிவம்‌ பிள்ளையும்‌ செண்பகவடிவும்‌ 
உள்ளே செல்லத்‌ தொடங்கினர்‌. 

“சாமி... நில்லுங்க சாமி... 

“என்னய்யா... அதான்‌ உன்‌ கல்ல எடுத்துக்கிட்டு 
போன்னு சொல்லிட்டேன்ல... 

“என்னால நம்ப முடியல சாமி... 

“எதை... ?' 

“இந்த நாகரத்தினம்‌ ஏமாத்துங்கறதை... 

“அது நாகரத்தினமே இல்லை. கண்ணாடிக்கல்லு. 
அப்புறம்‌ ஏமாத்தாம எனன பண்ணும்‌?” 

“இல்ல சாமி... இது நாகரத்தினமா இல்லாம இருக்க 
லாம்‌. ஆனா நான்‌ உங்ககிட்ட கொடுத்தது நாகரத்தினம்தான்‌ 
சாமி...” 

“அப்ப நான்‌ பொய்‌ சொல்றேனா...? '' 

அமாம்‌ சாமி/'*-இருளன்‌ அழுத்தமாக சொன்னவிதம்‌ 
சதாசிவத்தின்‌ உச்சியைத்‌ தட்டிற்று. 

“ஏய்ய்‌... என்ன தினைச்சிக்கிட்டிருக்கே? நான்‌ 
கெளரவமா நகை வியாபாரம்‌ பண்றவன்‌. என்கிட்ட வந்து 
நின்னுக்கிட்டு கலாட்டாவா பண்றே?” 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ ~ 33 

-வியர்த்து விறுவிறுக்க சதாசிவம்‌ பிள்ளை உச்ச 
ஸ்தாயியில்‌ கத்தினார்‌. 

“காத்தாதங்க சாமி... நீங்க சொல்ற எல்லாமே 
பொய்யுன்னு நான்‌ சொல்றேன்‌. '' 

-திரும்பவும்‌ இருளனிடம்‌ தீர்க்கம்‌. 

“அடப்பாவி... திரும்பத்‌ திரும்ப பேசுனதையே 
பேசறியே... இரு இரு இப்பவே போலீஸுக்கு போன்‌ 
போடறேன்‌...” 

“எதுக்கு சாமி போலீஸும்‌ திலீசும்‌? இந்த நாகரத்தினக்‌ 
கல்‌ எனக்கு வேணும்னு கேளுங்க. மனசார தரேன்‌. பொய்‌ 
மட்டும்‌ பேசாதீங்க..." 

“ஏய்‌... என்ன, விட்டா பேசிக்கிட்டே போறே நீ. நீ 
ஒண்ணும்‌ எனக்கு கல்‌ தரவேண்டாம்டா. நானே ஒரு கல்‌ 
வியாபாரிதான்‌. தெரிஞ்சுக்கோ. கவர்னருக்கே கல்‌ விக்கறவன்‌ 
நான்‌. எனக்கு நீ தர்றியா...” 

-சதாசிவத்தின்‌ மார்பு கோபத்தில்‌ விம்மியது. “புஸ்‌... 
புஸ்‌...” என்று மூச்சுக்‌ காற்றும்‌ பட்டுத்‌ தெறித்தது. 

“அப்ப முடிவா என்ன சாமி சொல்றீங்க... ?' 

“இடத்தைக்‌ காலி பண்ணுங்கறேன்‌... 

“என்‌ நாகரத்தினத்தை தாங்க போயிடறேன்‌... 

“இந்தக்‌ கண்ணாடி கல்லுதான்‌ உன்‌ நாகரத்தினம்‌! 
கிளம்பு... 

“வேணாம்‌ சாமி... ஒரு இருளன்கிட்ட மட்டும்‌ 
விளையாடாதீங்க... 

“போடா... பெரிய இருளன்‌. நீ நல்ல சத்தியத்துக்கு 
கட்டுப்பட்ட இருளனா இருந்திருந்தா என்‌ மகனுக்கு நல்லா 
ஆகலேன்ன உடனேயே உசுரை விட்ருக்கணும்‌. அப்படிச்‌ 
செய்திருந்தா நீ நல்ல இருளன்‌. 

உக்காந்து கதை பேசிக்கட்டிருக்கே... இருளனாம்‌ 
இருளன்‌. மண்ணாங்கட்டி...''-சதாசிவம்‌ வார்த்தைகளால்‌ 


34 அரண்மனைரகசியம்‌ 


அவனைக்‌ இறினார்‌. அவனுக்கு கண்களில்‌ கண்ணீருக்கு 
பதில்‌ ரத்தமே வரும்போல்‌ தோன்றியது. 

அக்கம்‌ பக்கமெல்லாமும்‌ எட்டிப்‌ பார்க்கத்‌ தொடங்கி 
விட்டனர்‌. சிலர்‌ நெருங்கி வந்து விசாரித்தனர்‌. சதாசிவம்‌ 
சாங்கோ பாங்கமாக அவர்களிடம்‌ நடந்ததை கூறினார்‌. 
இறுதியாக “வீதியில போற ஓணானை எடுத்து வேட்டியில 


விட்டுக்கட்ட கதையா போச்சு! என்று அலுத்துக்‌ 
கொண்டார்‌. 
“அய்யா... இவர்‌ பொய்‌ சொல்றாருங்க. என்‌ நாக 


ரத்தினத்தைக்‌ கொடுக்கச்‌ சொல்லுங்க- நான்‌ போயிடறேன்‌...” 

-இருளன்‌-நியாயம்‌ கேட்க வந்தவர்களிடமே நியாயம்‌ 
கேடடான்‌. 

“என்ன சதாசிவம்‌... இவன்‌ 'நான்‌ சொல்றதுதான்‌ 
உண்மை':ங்கறான்‌. நீரோ நான்‌ சொல்றதுதான்‌ 
உண்மை :ங்கறீர்‌. இதுல யார்‌ சொல்றத நாங்க நம்பறது...? '* 

- எதிர்வீட்டு ஏகாம்பர முதலியார்‌ பட்டுக்‌ கத்தரித்த மாதிரி 
கேட்டார்‌. 

இருளனே அதற்கொரு விடையும்‌ சொல்லத்‌ 
தொடங்கினான்‌. 

“அய்யா... என்கிட்ட நாகரத்தினம்‌ கக்குன நல்ல பாம்பே 
இருக்குதுங்க. அது (மேல சத்தியம்‌ பண்ணி நான்‌ 
சொல்றதுதான்‌ உண்மைன்னு அவர்‌ சொல்லட்டும்‌. அப்பால 
நான்‌ என்‌ சத்தியப்படி நடந்து காட்டறேன்‌... 

-சொன்னபடியே தன்‌ வசமுள்ள பிரம்புக்‌ கூடையைத்‌ 
திறந்தான்‌. உள்ளே சுருண்டு படுத்திருந்த ஒரு கிழட்டு நாகம்‌ 
மெல்ல படம்‌ விரித்தபடி நிமிர்ந்து எழும்பியது. 

ஒரு சாண்‌ அகலத்துக்குப்‌ படம்‌... கைப்பிடிக்குள்‌ 
அடங்காதபடி உடலின்‌ பருமன்‌! 

அது நிமிர்ந்து நின்ற விதமே எல்லோரையும்‌ ஒரு மிரட்டு 
மிரட்டியது. அதைப்‌ பார்க்கவும்‌ சதாசிவம்பிள்ளையும்‌, 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 35 


செண்பகவடிவும்‌ கதிகலங்கிப்‌ போயினர்‌. அடிவயிற்றில்‌ ஒரு 
லிட்டருக்கும்‌ -மேல்‌ ஹைட்ரோ க்ளோரிக்‌ அமிலம்‌ 
ஊறியதுபோல ஒரு வித எரிச்சல்‌. 

“ஏங்க! சத்தியம்‌ பண்ணப்‌ போறீங்களா... ?'' 

-செண்பகவடிவு காதோரமாகக்‌ கேட்டாள்‌. 

“வேற வழி... எதிர்வீட்டு ஏகாம்பரம்‌ வேற விவகாரத்துக்‌ 
குள்ள்‌ மூக்கை நுழைச்சிட்டான்‌. இனி நம்ப விருப்பப்படி 
எல்லாம்‌ நடக்துக்க முடியாது. போட்ட வேஷத்தை 
நல்லபடியா போட்டு முடிக்க வேண்டியதுதான்‌... 

“பயமா இருக்குங்க... 

“பயந்தால்லாம்‌ பெரிய மனுஷனாக முடியாது... 

சதாசிவம்பிள்ளை மனைவியை சமாதானப்‌ 
படுத்தியபடியே அந்தப்‌ படம்‌ விரித்து நிற்கும்‌ பாம்பின்‌ முன்‌ 
அவன்‌ சொன்னபடியே சத்தியம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 

“இந்த இருளன்‌ சொல்றது பொய்‌. நான்‌ சொல்றதுதான்‌ 
உண்மை. '' 

-என்று பாம்பின்‌ முன்‌ தலைமேல்‌ கையை வைத்து 
சத்தியம்‌ செய்தும்‌ முடித்தார்‌. 

ஆனால்‌, அதற்குள்‌ உடம்புக்குள்‌: ஒரு பிரளயமே நடந்து 
முடிநீதுவிட்டது. 

"இப்ப என்னப்பா சொல்ற... நீ சொன்னபடி சதாசிவம்‌ 
சத்தியம்‌ செய்துட்டார்‌. நீ என்ன பண்ணப்‌ போறே...” 

“நான்‌ என்‌ சத்தியப்படி நடந்துக்கறேன்‌ சாமி. சத்தியப்படி 
நடந்துக்கறேன்‌. இது சாதாரண பாம்பில்ல. மனுஷங்களையே 
இது குடிச்சது கிடையாது. அதனாலதான்‌ இதோட விஷம்‌ 
நாகரத்தினமாச்சு. இது கடிச்சா கடவுளே வந்தாலும்‌ 
காப்பாத்த முடியாது. அப்படி ஒரு விஷமுள்ள பாம்பு இது. 
இதோட வாயை தெச்சுத்தான்‌ எங்கையும்‌ எடுத்துக்கிட்டு 


போவோம்‌. வருவோம்‌. இப்ப பாருங்க என்ன 
பண்றேன்னு... 


36 அரண்மனை ரகசியம்‌ 


சொன்னபடியே அந்தப்‌ பாம்பின்‌ வாயைப்‌ பிடித்தவன்‌ 
இடுப்பில்‌ இருந்து ஒரு கத்தியை எடுத்து வாயைத்‌ 
தைத்திருக்கும்‌ நரம்புகளை அறுத்துவிட ஆரம்பித்தான்‌. 
எல்லோரும்‌ ஒரு அதிசயக்‌ காட்சிபோல பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அதன்‌ உடல்‌ வலி தாளாமல்‌ அவன்‌ 
கைகளை சுற்றிக்‌ கொண்டு புரண்டது. மூச்சில்‌ காதைக்‌ 
கிழிக்கும்‌ புஸ்ஸ்ஸ்‌ சப்தம்‌. ஒரு வழியாக வாயைத்‌ தைத்த 

மாத்த நரம்பையும்‌ அறுத்தவன்‌ கரத்தில்‌ மிக 
ஆவேசத்தோடு அது படம்‌ எடுத்து நின்றது. 

“அடப்பாவி... தெச்ச வாயை பிரிச்சு விட்டுட்டியே... 
எங்களைக்‌ கடிக்கவிடவா...??” 

-சதாசிவம்‌ இடையில்‌ புகுந்து பதறினார்‌. ஆனால்‌, 
அவன்‌ தன்‌ கரத்தை அதன்‌ முன்‌ நீட்டினான்‌. ஆவேசமாக 
அது அவன்‌ மணிக்கட்டில்‌ ஒரு போடு போட்டது. 
எல்லோருக்கும்‌ ப£ர்‌ என்றது. 

அப்படியே தோளருகே கொண்டு சென்றான்‌. அங்கேயும்‌ 
ஒரு போடு போட்டது. 

“ஏய்‌... என்னய்யா இது? விளையாட்டு 
காட்டறீயா...?''-ஏகாம்பர முதலியார்‌ கத்தினார்‌. 

“விளையாட்டுதான்‌ சாமி. சத்திய விளையாட்டு!" 
என்றவன்‌ அந்த பாழ்பை அடுத்த நொடியே ஆவேசமாக 
சுழற்றி பக்கத்து தூணில்‌ அறைந்தான்‌. 

அதன்‌ குழாய்‌ உடம்பு சல்லி சல்லியாக சிதறிப்‌ 
போயிற்று. எல்லோரும்‌ பிரமை பிடித்த மாதிரி பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்போதே அவன்‌ உடம்பில்‌ விஷத்தின்‌ 
பரபரப்பான பாய்ச்சல்‌. 

செண்பகவடிவு சதாசிவம்‌ பிள்ளையைப்போய்‌ கட்டிக்‌ 
கொண்டாள்‌. 


அவன்‌ சுருண்டு கழே விழுந்தான்‌. 
உதட்டில்‌ உக்ரமான முணுமுணுப்பு. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 37 


“சாமி... நான்‌ சத்தியத்த காப்பாத்திட்டேன்‌. ஆனா 
நீங்க... 

-ஏதோ சொல்ல வந்தவன்‌ உயிர்‌ அடுத்த நொடியே பிரிந்து 
ஆகாயத்தில்‌ எழும்பத்‌ தொடங்கியது! 


ன்‌ 


சீதாசிவம்‌ பிள்ளையும்‌ நடச்சிவமும்‌ இருளனின்‌ அந்த 
செயலைப்‌ பார்த்து அதிந்து போனார்கள்‌. 

சுற்றி நின்றவர்களுக்கே என்னவோ போலாகிவிட்டது. 

சதாசிவம்‌ பிள்ளையை ஒரு மாதிரியாகப்‌ பார்த்தார்கள்‌. 

ஏகாம்பர முதலியார்‌ சதாசிவத்தைப்‌ பார்த்த பார்வையில்‌ 
பூச்சி பறந்தது. 

“எனன ஏகாம்பரம்‌... ஏன்‌ என்னை அப்படிப்‌ 
பாக்கறீங்க... 2!" 

“என்னவே இது... ஒரு சாதாரண பாம்பாட்டி இப்படி 
சத்தியமா நடந்துகட்டதைப்‌ பார்த்தா இவன்‌ பக்கம்தான்‌ 
உண்மை இருக்குதோன்னு தோணுது. உண்மையைச்‌ 
சொல்லுங்க சதாசிவம்‌. இனியும்‌ பொய்‌ பேசாதீங்க! 

-சதாசிவம்‌ அந்தக்‌ கேள்வியில்‌ திணறிப்‌ போனார்‌. 

“அட எனன ஏகாம்பரம்‌ நீங்க... இவன்‌ 'வசமா 
மாட்டிக்கிட்டோம்‌. தப்பிக்க வழியில்ல'ன்னு தற்கொலை 
செய்துகிட்டிருக்குறான்‌-நீங்க என்ன? '* 

“ஏகாம்பர முதலியார்‌ அதில்‌ சமாதானமாகவில்லை 
என்பது நன்றாகத்‌ தெரிந்தது. 

"ஒண்ணு மட்டும்‌ சொல்லிக்கறேன்‌ சதாசிவம்‌... நீ 
மட்டும்‌ பொய்‌ சொல்லியிருந்தா ஒருநாள்‌ இல்லை ஒருநாள்‌ 
நீயோ இல்லை உன்‌ மகனோ அதுக்கு பெரிய அளவுல பதில்‌ 
சொல்ல வேண்டி வரும்‌. ஞாபகத்தில வெச்சுக்கோ. 


38 அரண்மனை ரகசியம்‌ 


அதுலையும்‌ பாம்புமேல்‌ அவன்‌ சத்தியம்‌ செய்துட்டு 
செத்துருக்கான்‌. கடவுளே உன்னை மன்னிச்சாலும்‌ அது 
மன்னிக்காது. ஞாபகம்‌ வெச்சுக்கோ... '' 

-ஏகாம்பர முதலியார்‌ சொன்னபடி விலகினார்‌. கலங்கிப்‌ 
போய்‌ சதாசிவம்பிள்ளை இருளன்‌ சடலத்தைப்‌ பார்த்தபோது 
அது முழுவதுமாக நீலம்‌ பாரித்து விறைத்து விட்டிருந்தது. 

[நடச்சிவம்பிள்ளை பழைய நினைவுகளில்‌ இருந்து 
மீளுகறார்‌. 

உள்ளங்கையில்‌ மின்னிக்‌ கொண்டே இருக்கறது அந்த 
கருநீலக்கல்‌! 

அது உருவாக்கிய பழைய நினைவுகளால்‌ அடர்த்தியான 
ஒரு மெளனம்‌. 

“முதலாளி...''-புறத்தில்‌ இருந்து வந்த ஒரு குரல்‌ அந்த 
மெளனத்தைக்‌ கலைத்தது. திரும்பியபோது பரணி நின்று 
கொண்டிருந்தான்‌. 

அவனும்‌ அந்த நீலக்கல்லைப்‌ பார்த்தான்‌. 

அவன்‌ பார்ப்பது தெரிந்ததும்‌ மளமளவென்று அதை 
வைத்து பீரோவில்‌ பூட்டியவர்‌, "என்னய்யா... எங்கே 
வந்தே...?''-என்றார்‌ படபடப்பாக... 

“பனார்ஸிதாஸ்கிட்ட இருந்து போன்‌ வந்துச்சு... 

“எனன... என்னவாம்‌? ' 

“உங்களைப்‌ பார்க்க புறப்பட்டு வரலாமன்னு 
கேட்டார்‌... 

அது... அது... நானே போய்‌ பார்க்கறதுதான்‌ முறை. 
நானே வரேன்னு சொல்லு. '' 

“சரிங்க...''-பரணி திரும்பினான்‌. நடச்சிவம்‌ பிள்ளையின்‌ 
தடுமாற்றமும்‌ பதற்றமும்‌ ஆச்சரியத்தைத்‌ தந்தது. 

போய்‌ ரீஸீவரை எடுத்து டயல்‌ செய்து பனார்ஸிதாஸைப்‌ 
பிடித்தான்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 39 


''பனார்ஸிதாஸ்தி... 

“சொல்லு பரணி... என்ன உன்‌ முதலாளி அவரே 
வரேன்னு சொல்லிட்டாரா...?? 

“அது எப்படி தாஸ்ஜி அவ்வளவு கரெக்டா 
சொல்றீங்க... !"' 

“அரே... இதே கேள்விய நீ எத்தனை தடவை என்னைப்‌ 
பார்த்து கேட்பே-போகட்டும்‌. எப்ப வராறாம்‌...?* 


'ஐ திங்க்‌... இப்ப கிளம்பி வந்துடுவார்னு 
நினைக்கறேன்‌. '' 

“நல்லது... உனக்கு ஏதாவது வேலை இருக்குதா? 

“ஆமாம்‌ தாஸ்ஜி. எனக்கு கடைல வேலை இருக்குது '' 

“உனக்கு இனிமே என்னோட சேர்ந்து சுத்தறதுதான்‌ பரணி 
வேலை. !' 

“அதுக்கென்ன... என்‌ முதலாளி பர்மிஷன்‌ கொடுத்தா 
தாராளமா வரேன்‌. '' 

“கொடுப்பார்‌ பாரு... '*- பனார்ஸிதாஸ்‌ மிகுந்த நம்பிக்கை 
யோடு சொல்லிவிட்டு தொலைபேசியை முடக்கினார்‌. 

பரணியும்‌ திரும்பினான்‌. 

எதிரில்‌ நடச்சிவம்‌ கிளம்பி வந்து கொண்டிருந்தார்‌. 
கையில்‌ பிரீஃப்‌ கேஸ்‌. அவரது பிரத்யேக வெள்ளியிலான 
வெற்றிலைப்‌ பெட்டி- முகத்தில்‌ மட்டும்‌ எப்பொழுதும்‌ 
இல்லாதபடி ஒருவித பதற்றம்‌. 

நடச்சிவத்தை பார்த்தவுடன்‌ கடையில்‌ வேலை பார்க்கும்‌ 
சிப்பந்திகள்‌ விரைப்பானார்கள்‌. சாய்ந்தும்‌, ஒடிந்து விடுகிற 
மாதிரியும்‌ நின்று கொண்டிருந்தவர்கள்‌ எல்லாம்‌ சடார்‌ 
சடாரென்று நிமிர்ந்தார்கள்‌. 

தீவிர சிந்தனையோடு வந்த நடச்சிவம்‌ அவர்களை 
எல்லாம்‌ பார்க்கவில்லை. பரணியைத்தான்‌ பார்த்தார்‌. 
பரணிக்குப்‌ பின்னால்‌ கல்லாவில்‌ இருந்தார்‌ கேஷியர்‌ 
நடேசன்‌. அவரும்‌ நடச்சிவத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்தார்‌. 


40 | அரண்மனை ரகசியம்‌ 


“நடேசன்‌ நான்‌ ்‌ நம்ப பனார்ஸிதாஸைப்‌ பார்த்துட்டு 
வந்துட்றேன்‌. '' 

“நல்லது சார்‌... 

“கார்‌ ரெடியா இருக்குல்ல... 

“இருக்குங்க சார்‌... 

“ஆங்‌... பரணி கொஞ்சம்‌ வா இப்படி... 

-பரணி அவரோடு சேர்ந்து கூடவே போனான்‌. 

“நீயும்‌ என்கூட வரே. எனக்கு கொஞ்சம்‌ தலைவலியா 
இருக்குது. பிசினஸைக்கூட நீயே முடிச்சா நல்லா 
இருக்கும்னு பார்க்கறேன்‌... 

“முதலாளி... 


வா... கார்ல ஏறு... சொல்றேன்‌..." 

-பனார்ஸிதாஸ்‌ சொன்னது நடக்கத்‌ தொடங்கிவிட்டதை 
நினைத்து ஆச்சரியமுடன்‌ காரில்‌ ஏறினான்‌. காரும்‌ 
புறப்பட்டது. “ஆமா நான்‌ ஹோட்டலுக்கு வரப்‌ போறதை 
' பனார்ஸிட்ட சொல்லிட்டியா?! 

“சொல்லிட்டேங்க... பனார்ஸி என்னையும்‌ வரச்‌ 
சொன்னார்‌. ஆனா, நான்‌ வேலை, இருக்குதுன்னு 
சொன்னேன்‌. உன்‌ முதலாளி உனக்கு பர்மிஷன்‌ கொடுப்பார்‌ 
பாருன்னாரு. அதே மாதிரி நீங்களும்‌ என்னை 
கூப்டுட்டீங்க... | 

-பரணி தனது ஆச்சரியத்தை அவரிடம்‌ பகிர்ந்து 
கொண்டான்‌. கார்‌ திணறிக்‌ கொண்டிருந்தது. மேல மாசி 
வீதியில்‌ ஏகத்துக்கும்‌ கூட்டம்‌. 

நூறு பேர்‌ நடந்த வீதியில்‌ ஆயிரம்‌ பேர்‌ நடந்தால்‌ எப்படி 
இருக்கும்‌? 

சாலையில்‌ கார்‌ திணறுகின்ற மாதிரி நடச்சிவம்பிள்ளை 
மனமும்‌ இணறத்‌ தொடங்கியிருந்தது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 41 


பனார்ஸி வந்ததில்‌ இருந்தே பரணி அவரைப்‌ பற்றி 
சொல்வதெல்லாம்‌ விசித்திரமாக இருக்கிறது. 


பனார்ஸியின்‌ நெருங்கின நண்பர்தான்‌ விட்டல்‌ ராவ்‌! 

ஒரு வாரத்துக்கு முன்‌ நடச்சிவத்துக்கு ஒரு போன்‌ 
அடித்திருந்தார்‌. அவர்‌ மும்பையின்‌ முதல்தரமான 
நவரத்தினக்கல்‌ வியாபாரி. 

நடச்சிவமே அவரிடம்தான்‌ கற்களை வாங்குவார்‌. 
அப்படிப்பட்டவர்‌ நடச்சிவத்திடம்‌, 

“நட்ச்சகவம்‌! உங்ககிட்ட நாகரத்தினக்கல்‌ இருக்கறதா 
கேள்விப்பட்டேனே... என்றபோது குப்பென்று வியர்த்து 
விட்டது. 

“நாகரத்தினக்கல்லா...? என்ன விட்டல்ஜி நானே 
உங்கிட்ட. கல்‌ வாங்கறவன்‌. என்கிட்ட ஏது அது...?''-என்று 
திருப்பிக்‌ கேட்டு சமாளிக்கப்‌ பார்த்தார்‌. 

“நானும்‌ அப்படித்தான்‌ நினைச்சேன்‌ நடச்சிவம்‌. ஆனா, 
இங்க ஒரு சாமியார்‌ உங்ககிட்ட அந்தக்‌ கல்‌ இருக்குன்னு 
சாதிக்கிறார்‌... 

“எதை வெச்சு அந்த சாமியார்‌ அப்படி சொல்றாரு? '* 

“அவர்‌ முக்காலமும்‌ தெரிஞ்சவர்‌ நடச்சிவம்‌. சொன்னா 
சென்னபடி நடக்குது. ஞானதிருஷ்டில உங்ககிட்ட 
நாகரத்தினம்‌ இருக்கறதா தெரிய வந்துச்சாம்‌. '' 

“இல்ல விட்டல்ஜி... அவர்‌ பொய்‌ சொல்றார்‌!” 

“அவரா பொய்‌ சொல்றார்‌? இருக்காது நடச்சிவம்‌. 
நீங்கதான்‌ பொய்‌ சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. '* 

'“நானா...? சேச்சே...! இருந்தா இருக்குதுன்னு 
சொல்றதுல எனக்கு என்ன குறைஞ்சிடப்‌ போகுது? '" 

“அப்ப உங்ககிட்ட அந்தக்‌ கல்‌ நிஜமா இல்லை... ? '' 

''விட்டல்ஜி... எதுக்கு இப்படி திருப்பி திருப்பி கேட்டு 
எனக்கு எரிச்சல்‌ ஏற்படுத்தறீங்க? நான்‌ நாகரத்தினத்தை 
பார்த்தது கூட கிடையாது. புரிஞ்சுக்குங்க. '' 


42 அரண்மனை ரகசியம்‌ 


சாரி நடச்சிவம்‌... வெரி சாரி...''-விட்டல்ஜி அன்று 
போனை வைத்துவிட்டார்‌. ஆனால்‌, அவர்‌ பேசிய விஷயங்கள்‌ 
மனதை விடாமல்‌ ஆக்ரமித்துக்‌ கொண்டிருந்தன. 

அதன்‌ தொடர்ச்சிதான்‌ பனார்ஸிதாஸின்‌ வருகை. 

விட்டல்‌ ராவிற்கும்‌, பனார்ஸிதாஸ்க்கும்‌ நல்ல தொடர்பு 
உண்டு. 

அதோடு விட்டல்‌ ராவ்‌ கொஞ்சம்‌ சாமியார்‌, அருள்வாக்கு 
என்றெல்லாம்‌ சுற்றுபவர்‌. ஒருமுறை மும்பையில்‌ உள்ள 
அவரது வீட்டிற்குப்‌ போன போது அது வீடா இல்லை 
கோவிலா என்கிற சந்தேகமே வந்துவிட்டது. திரும்பின 
பக்கமெல்லாம்‌ சுவரில்‌ எந்திரங்கள்‌. 

வித்யாசமான ஸ்வாமி படங்கள்‌. வீடு முழுக்க சாம்பிராணி 
வாசம்‌ வேறு... பத்தாததற்கு நேபாளத்திலிருந்து ஒரு சப்பை 
மூக்கு சன்யாசி வேறு வந்திருந்து பூஜைகள்‌ செய்து 
கொண்டிருந்தான்‌. 

கேட்டதற்கு தனக்கு எதிரிகள்‌ அதிகமாகிவிட்டதால்‌ 
அவர்களை அடக்குவதற்காக சில பூஜைகள்‌ செய்ய 
வேண்டியிருப்பதாகக்‌ கூறியதெல்லாம்‌ நடச்சிவத்துக்குள்‌ 
ஞாபகமாக ஊர்வலம்‌ போகத்‌ தொடங்கியது. 

கூடவே பிரதானமாக ஒரு கேள்வி. | 

(இந்த பனார்ஸி, விட்டல்‌ ராவின்‌ தூதுவனாக 
இருப்பானோ? வியாபாரம்‌ செய்ய வந்த சாக்கில்‌ என்‌ மனதில்‌ 
இருப்பதை அப்படியே படம்‌ பிடித்து விடுகின்ற ஒருவனாக 
இருப்பானோ?” 

கார்‌ வைகை பாலத்தில்‌ உருண்டு கொண்டிருந்தது. 
பாலத்துக்குக்‌ கீழே கருப்பு வைகை ஆறு, மதுரை ஜனங்களால்‌ 
கற்பழிக்கப்பட்டு சாக்கடையாக பன்றிகள்‌ மேயக்‌ உடந்தது. 
பரணி பார்த்துக்‌ கொண்டே வந்தான்‌. 

யாராவது போராட்டம்‌ நடத்தி ஆற்றின்‌ பெயரில்‌ இருக்கும்‌ 
'வைகை”யை எடுத்துவிட்டால்‌ கெளவரமாக இருக்கும்போல 
தோன்றியது. | 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 43 


“பரணி... கூப்பிட்டார்‌ நடச்சிவம்‌. 

“முதலாளி... 

“அந்த பனார்ஸிதாஸ்‌ மனசுல இருக்கறத அப்படியே 
சொல்றாருன்னு சொன்னியே... எப்படி? 

“எனக்கு எப்படிங்க தெரியும்‌? எனக்கே அது பெரிய 
ஆச்சரியம்தாங்க. '' 

“உன்‌ மனசுல இருக்கற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு 
சொன்னாரா? '' 


“ஆமாங்க... இப்ப நீங்க லட்சத்து எழுபதனாயிரத்து 
ஐநூற்றி பதினாலுன்னு ஒரு நம்பர்‌ சொல்றீங்கன்னு 
வையுங்க. அதையும்‌ அவர்‌ சொன்னாலும்‌ சொல்லிடுவார்‌. '* 

கார்‌ இட்டதட்ட பாண்டியன்‌ ஹோட்டலை சமீபித்து 
விட்டது. 

“டிரைவர்‌ காரை நிறுத்து''- நடச்சிவம்‌ திடீரென்று 
சொல்லவும்‌ டிரைவர்‌ குழப்பத்தோடு காரை ஓரமாகக்‌ 
கொண்டு சென்று நிறுத்தினான்‌. பரணி ஆச்சரியத்தோடு 
பார்த்தான்‌. 

“பரணி! எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. மனசும்‌ 
சரியில்லை. பனார்ஸிகிட்ட நீயே வியாபாரம்‌ பேசு. பேசி 
முடிந்ததும்‌ நான்‌ ஒரு பிளாங்‌ செக்‌ தரேன்‌. அதுல தொகையை 
எழுதிக்‌ கொடுத்திடு. இப்போதைக்கு ஆயிரத்து ஐநூறு கிராம்‌ 
தங்கம்‌ மட்டும்‌ போதும்னு சொல்லு. பிளாக்‌ பிசினஸ்னா 
வேண்டாம்னு சொல்லிடு. பில்‌ போடும்போது டாக்ஸ்‌ 
எவ்வளவு வந்தாலும்‌ கட்டிட்றோம்னு சொல்லு. நான்‌ ஏன்‌ 
வரலைன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு மட்டும்‌ 
சொல்லு. போதும்‌... பிசினஸ்‌ முடிஞ்சதும்‌ நேரா வீட்டுக்கு 
வா. அந்த ஆளை இன்னிக்கே ஏதாவது ஃப்ளைட்‌ இருந்தா 
அனுப்பி வெச்சுடு. என்ன... புரிஞ்சுச்சா? '' 

-நடச்சிவம்பிள்ளை படபடவென்று பேசினார்‌. 


பரணிக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. 


44 அரண்மனை ரகசியம்‌ 
பிரீஃப்‌ கேசும்‌ அவன்‌ கைக்கு மாறத்‌ தொடங்கியது. 


._ அரிலிங்‌ பெல்‌ சத்தம்‌ கேட்டு கதவைத்‌ திறந்தார்‌ 
பனார்ஸி. லுங்கி, ஜிப்பா என்று படு ஹோம்லியாகத்‌ 
தெரிந்தார்‌. சென்ட்‌ ஸ்ப்ரே வாசம்‌ தூள்‌ கிளப்பியது. 

“வா பரணி... எங்க நடச்சிவம்‌? '' 
“அவர்‌ வரலை தாஸ்ஜி. அவருக்கு உடம்பு சரியில்லை. '* 
“ஸோ... இன்னிக்கு நீ பிசினஸ்‌ பேசப்‌ போறே? 


அ... ஆமாம்‌!" 

-பரணி தயங்கவும்‌ பனார்ஸி முகத்தில்‌ குப்பென்று 
சிரிப்பு பரவியது. 

“எதுக்கு சிரிக்கறீங்க தாஸ்ஜி)? '* 

“என்ன பரணி நீ... உன்‌ பாஸ்‌ ஏன்‌ இப்படி பொய்‌ 
சொல்றார்‌? அவர்‌ நல்லாத்தானே இருக்கார்‌..." 

““தாஸ்ஜி... உங்ககிட்ட நான்‌ எதையாவது மறைச்சா 
அதை பளிச்சுனு சொல்லி என்‌ வாயைப்‌ பொளக்க 
வெச்சுடுவீங்க. எதுக்கு வம்பு? நீங்க சொல்றதுதான்‌ 
உண்மை. ”' 

“குட்‌ வெரிகுட்‌. நீ என்கிட்ட உண்மை பேசுனதுல 
எனக்கு ரொம்ப சந்தோஷம்‌. ஆமா, நீ,கூட ஏதோ லட்சத்து 
எழுபதனாயிரத்து ஐநூத்தி பதினாலுன்னு நம்பர்லாம்‌ 
சொல்லி என்னைப்‌ பத்தி பேசுனபோல இருக்கே?! 

-தாஸ்ஜி பரணியை வாய்‌ பிளக்க வைத்தார்‌. 


“தாஸ்‌ ஐ... 

“கமான்‌ பரணி... ஆம்‌ ஐ கரெக்ட்‌? '' 

்‌'பார்‌ஃபெக்ீட்லி கரெக்ட்‌. பேசாம நீங்க நம்ப பிரைம்‌ 
மினிஸ்டரோட பி.ஏ.வாக அவர்கூட போயிடுங்க. கிளின்டன்‌ 
மாதிரி ஆளுங்களை அவர்‌ சந்திக்கும்‌ போது அவங்க என்ன 
நினைக்கிறாங்கன்னு சரியா சொல்லி அசத்திடலாம்‌. நம்ப 
நாட்டுக்கும்‌ நல்லது நடக்கும்‌. ”' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ ப 45 
-பனார்ஸிதாஸ்‌ அதைக்‌ கேட்டு குபீர்ச்‌ சிரிப்பு சிரித்தார்‌. 


“எப்படி ஜீ இதெல்லாம்‌ சாத்யம்‌ '' 

“ஏய்‌... இட்‌ இஸ்‌ நத்திங்‌. அல்ஜிப்ரா ஜாமின்ட்ரி, 
அரித்மெட்டிக்‌, பிசிக்ஸ்‌, கெமிஸ்ட்ரி மாதிரி இது ஒரு 
சப்ஜெக்ட்‌ பட்‌ எல்லாரலும்‌ இதைப்‌ படிக்க முடியாது. 
மத்தபடி மிரக்கள்‌ எல்லாம்‌ ஒண்ணுமில்லே. ** 

“எது எப்படியோ எங்க முதலாளி உங்களை நினைச்சாலே 
பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு...”' 

“அவர்‌ பயப்படறாரான்னு பாக்கத்தான்‌ நான உன மூலமா 
அவருக்கு ஒரு டெஸ்ட்‌ வெச்சேன்‌. பயப்பட்றது நல்லாத்‌ 
தெரிஞ்சு போச்சு. '' 

“எதுக்கு இப்படி டெஸ்ட்‌ பண்ணீங்க தாஸ்‌ ஜீ...” 

“காரணம்‌ இருக்கு பரணி... நீ எனக்கு மனசார உதவி 
பண்றேன்னு சொல்லு. அப்புறம்‌ சொல்றேன்‌. '' 

“அது நீங்க கேட்கற உதவியைப்‌ பொறுத்தது. '* 

“உன்னால முடிஞ்ச உதவிதான்‌. உன்‌ முதலாளிகிட்ட ஒரு 
நாகரத்தினக்கல்‌ இருக்கு. .கருநீலத்துல கோலிகுண்டு சைஸ்ல 
இருக்கும்‌ அது. '' 

“ஆங்‌... நான்கூட பார்த்தேன்னு நினைக்கறேன்‌. யெஸ்‌... 
யெஸ்‌... இன்னிக்கு இப்ப கிளம்பி வரும்போது பார்த்தேன்‌. 
அதை கைல வெவச்சுகட்டுதான்‌ அவரும்‌ ஏதேதோ 
சிந்திச்சுக்ட்டு இருந்தார்‌... 

“அது சாதாரண கல்‌ இல்ல பரணி. அஷ்டலக்ஷ்மியை 
பிடிச்சு வெச்சுருக்கற கல்‌." 

““அப்படியா...2'' 

“அமாம்‌... அது ஒரு ஏழை பாம்பாட்டிக்குச்‌ சொந்தம்‌. 
ஆனா, அவன்கிட்ட இருந்து நடச்சிவமும்‌ அவன்‌ அப்பாவும்‌ 
.இருடிட்டாங்க.'' 

்‌ நிஜமாகவா... 2?” 


46 அரண்மனை ரகசியம்‌ 


அதுக்கு பிறகுதான்‌ அவங்க வாழ்க்கைல பெரிய 
திருப்பமே. '' 

“சரி, அதுக்கு என்ன இப்போ? '' 

“பரணி... எனக்கு அந்தக்‌ கல்‌ வேணும்‌. நான்‌ 
வந்துருக்கறது வியாபாரம்‌ பண்றதுக்காக மட்டுமில்ல. 
அதுக்காகவும்தான்‌. '' 

“அவர்கட்டையே கேட்டுட வேண்டியதுதானே? !' 

“அப்படி ஒரு கல்லே தன்கிட்ட இல்லைன்னு 
சாதிக்கிறார்‌ உன்‌ முதலாளி... 

“ஏன்‌ அப்படி சொல்றார்‌...? விக்க பிரியமில்லைன்னு 
சொல்லலாம்‌ இல்லியா?" 

“சொல்லமாட்டார்‌, சொல்லவும்‌ முடியாது. சரி... நான்‌ 
இப்ப சொல்றத நீ கேப்பியா?" 

“என்ன செய்யணும்‌ தாஸ்‌ ஜீ? '' 

“ஒண்ணுமில்ல... நானும்‌ நீயும்‌ இப்ப ஒரு போட்டோ 
எடுத்துப்போம்‌. போலராய்டு .கேமரால இதோ இப்பவே... 
ஒரு முப்பது செகண்டுல பிரிண்ட்‌ ரெடியாயிடும்‌. என்கிட்ட 
பிசினஸ்‌ முடிஞ்சு போகும்போது, இந்த போட்டோவையும்‌ 
கொண்டுட்டு போ. கொண்டுகிட்டுபோய்‌ அதை உங்க 
முதலாளிகிட்ட காட்டு. அவர்‌ அதிர்ச்சியடைஞ்சா எனக்கு 
தகவல்‌ சொல்லு. இல்லேன்னா விட்டுடு... 

“இவ்வளவுதானா... செய்துட்டா போச்சு. '' 

-பரணி உற்சாகமாக சொல்ல, போலராய்டு கேமரா 
இருவரையும்‌ இணைத்துக்‌ கொண்டு படம்‌ எடுத்து தந்தது. 

அதைத்‌ தொடர்ந்து வியாபார வேலைகளும்‌ முடிந்தன. 

“அப்ப நான்‌ புறப்படறேன்‌ ஜீ. '' 

“புறப்படு. நான்‌ சொன்னது ஞாபகம்‌ இருக்கட்டும்‌. '* 

“நிச்சயமா... ஆமா, அப்படி இந்த போட்டோல என்ன 
இருக்கு?" 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 47 


அதை நான்‌ உனக்கு பிறகு சொல்றேன்‌. நீ இப்ப 
இளம்பு... '' 

-பரணிக்கு எல்லாமே படுசுவாரஸ்யமாக இருந்தது. 
புறப்பட்டான்‌. நடச்சிவத்தை சந்தித்து வியாபாரம்‌ நல்லபடி 
முடிந்தாக கூறி போட்டோவையும்‌ நீட்டினான்‌. நடச்சிவம்‌ 
போட்டோவை பார்த்த நொடி பதறிவிட்டார்‌. 


6 


ஒரு புகைப்படத்தைப்‌ பார்த்து நடச்சிவம்‌ பதைப்பதை 
பார்த்ததும்‌ பரணிக்கு ஆச்சரியம்‌ அதிகமாகிப்‌ போனது. 

பனார்ஸிதாஸ்‌ சொன்னது வீண்‌ போகவில்லை. 

'அது சரி இந்த புகைப்படத்தைப்‌ பார்த்து எதற்கு இப்படி 
பதைக்கிறார்‌ இவர்‌?” கேள்வியோடு அவரை ஏறிட்டான்‌. 

அவர்‌ கொஞ்சம்‌ வியர்த்தும்‌ விட்டிருந்தார்‌. 

“பரணி! இந்த போட்டோவை எதுக்கு காட்டறே? இதுல 
இருக்கற நபர்‌ யார்‌? 

“என்ன முதலாளி கேள்வி இது...? இவர்தான்‌ 
பனார்ஸிதாஸ்‌. '' 

“இல்ல... இது பனார்ஸிதாஸ்‌ இல்ல... நான்‌ 
பனார்ஸிதாஸை பார்த்துருக்கேன்‌. பனார்ஸி இப்படி 
இருக்கமாட்டார்‌...?! 

“எனக்கு அதெல்லாம்‌ தெரியாது முதலாளி. இவர்தான்‌ 
நீங்க கூட்டிக்கிட்டு வரச்‌ சொன்ன பனார்ஸிதாஸ்‌. 
ஏர்போர்ட்டுக்கு போய்‌ நான்‌ கூட்டிக்கிட்டு வந்ததும்‌ 
இவரைத்தான்‌... '* 

“இல்ல... இல்ல... இவன்‌ இருளன்‌... இவன்‌ இருளன்‌)” 

''இருளனா...? யார்‌ முதலாளி அது?! 


46 அரண்மனை ரகசியம்‌ 


“அது... அது... சரி எதுக்கு இந்தப்‌ போட்டோவை 
காட்டினே?9 '' 

“மிஸ்டர்‌ பனார்ஸிதாஸ்‌ காட்டுன்னு சொன்னார்‌, 
காட்டினேன்‌. '' 

அவர்‌ போய்‌ இணத்துல குதின்னா குதிச்சிடுவியா? '' 

“முதலாளி... 

“சரி... சரி... கடைக்குப்‌ போய்‌ ஆக வேண்டியதப்‌ பாரு... 
ஆமா... பிஸினஸ்லாம்‌ நல்லபடியா முடிஞ்சுதா?" 


“முடிஞ்சுது முத்லாளி. நீங்க சொன்ன மாதிரி 
ஒண்ணரைக்‌ கிலோ தங்கம்‌ பிஸ்கட்டாவே :தந்துட்டார்‌. 
டிடெக்டர்ல செக்‌ பண்ணினதுல 90.8 சதவிகிதம்‌ இருந்துச்சு. 
ஒரு பிரச்னையும்‌ இல்ல. நீங்க கொடுத்த பிளாங்க்‌ 
செக்கையும்‌ ஃபில்லப்‌ பண்ணி கொடுத்திட்டேன்‌. '' 

சரி ரிட்டன்‌ டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுனியா? '' 

“அதை டிராவல்‌ ஏஜென்ஸிகாரங்களே பண்ணிட்டாங்க 
முதலாளி. * 

“வேற என்ன சொன்னான்‌ அந்த பனார்ஸிதாஸ்‌... 9 *" 

“எதுவும்‌ சொல்லலை. இந்த போட்டோவை காட்டு. 
ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னார்‌... 

“சரி... சரி... கிளம்பு... 

-நடச்சிவம்‌ உதறலெடுக்கப்‌ பேசினார்‌. பரணிக்கு 
எல்லாமே வியப்பாக இருந்தது. உத்தரவு வாங்கிக்‌ கொண்டு 
வெளியே வந்தான்‌. 

நேராக ஒரு எஸ்‌.டி.டி. பூத்தைத்தான்‌ முதலில்‌ 
நெருங்கினான்‌. 

அங்கிருந்து பாண்டியன்‌ ஹோட்டலில்‌ இருக்கும்‌ 
பனார்ஸிதாஸைப்‌ பிடித்தான்‌. 

“மிஸ்டர்‌ பனார்ஸிதாஸ்ஜி '* 

“யெஸ்‌ பரணி... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 49 


“போட்டோவைக்‌ காட்டினேன்‌. பதறிப்‌ போய்ட்டார்‌. 
உங்களையே நீங்க பனார்ஸிதாஸ்‌ இல்லை. இருளன்னு 
சொன்னார்‌. '' 

்‌“இருளன்னா சொன்னார்‌...?”! 

ஆமா... ஏன்‌ அப்படி சொன்னார்னுதான்‌ தெரியலை. '* 

“எனக்குத்‌ தெரியும்‌ பரணி. எனிவே... தேங்க்யூ ஸோ 
மச்‌." 

“ஆமா... எதுக்கு இப்படி போட்டோவைக்‌ காட்டி 
அவரை ஆழம்‌ பாக்கறீங்க?" 

அது பெரிய கதை பரணி. உன்‌ முதலாளி சாதாரண ஆள்‌ 
இல்லை. ஆமா... இப்ப உனக்கு என்ன வேலை? '' 

“கடைக்குப்‌ போகணும்‌. அங்க கஸ்டமர்ஸைப்‌ 
பார்க்கணும்‌. வேற என்ன...??' 

“எப்ப உன்‌ வேலை முடியும்‌?” 

“ராத்திரி எட்டு மணியாயிடும்‌. '' 

அப்ப எட்டு மணிக்குப்‌ பிறகு என்னை வந்து 
பாக்கறியா? '* 

'“உங்களையா... உங்களுக்கு மத்யானம்‌ பிளைட்‌... 

“நான்‌ போகல பரணி. எனக்கு இனிமே இங்கதான்‌ 
வேலை. ?* 

“நீங்க எல்லா விதத்துலையும்‌ என்னை குழப்பறீங்க. 
கொஞ்சம்‌ பயமுறுத்தவும்‌ செய்யறீங்க பனார்ஸிதாஸ்ஜீ... 

“பயப்படாதே... நான்‌ உன்னைக்‌ குபேரனாக்க 
வந்துருக்கறவன்‌. அதை ஞாபகம்‌ வெச்சுக்கோ... '' 

“தாஸ்ஜீ! எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம்‌ 
சொல்றீங்க... நம்பும்படியா ஏதாவது சொல்லுங்க... 

“நம்ப முடியாததெல்லாம்‌ நடக்கறதுக்கு பேர்தான்‌ பரணி 
வாழ்க்கை..." 

“என்னென்னவோ சொல்றீங்க. சரி நான்‌ உங்களை எட்டு 


50 அரண்மனை ரகசியம்‌ 


மணிக்கு மேல வந்து சந்திக்கறேன்‌... 

-பரணி சொல்லிவிட்டு போனை கட்‌ செய்தான்‌. 
பூத்தைவிட்டு வெளியே வந்தான்‌. வெளியே ஒரு ஆந்திரத்து 
ஜோசியக்காரன்‌ கையில்‌ துந்தநாவுடன்‌ போவோர்‌ 
வருவோரையெல்லாம்‌ பார்த்து (ஜோசியம்‌ ஜோசியம்‌ என்று 
கூவிக்‌ கொண்டிருந்தான்‌. 

பரணியையும்‌ பார்த்துவிட்டு, “சாமி ஜோசியம்‌ பாருங்க 
சாமி. உங்க எதிர்காலத்தைப்‌ புட்டுப்புட்டு வைக்கறேன்‌ 
சாமி... ''- என்றான்‌. 

“ஆமாம்‌... ஊருக்கு ஜோசியம்‌ சொல்ற நீ ஏன்யா இப்படி 
நாலணாவுக்கும்‌ எட்டணாவுக்கும்‌ பறக்கறே... உனக்கே 
எதிர்காலம்‌ பெரிய கேள்விக்குறி. இதுல நீ அடுத்தவங்க 
எதிர்காலம்‌ பத்தி சொல்றியாக்கும்‌? '* 

“சாமி ஏணி எப்பவும்‌ ஏத்தித்தான்விடும்‌. ஆனா, அதால 
ஏறமுடியுமா சாமி? ஒரு வாத்யார்கிட்ட படிச்ச பையன்‌ 
கலெக்டராவான்‌, மந்திரியாவான்‌. ஆனார்‌ அந்த வாத்யாரால 
ஆக முடியுமா சாமி?! 

-அந்த ஜோசியக்காரன்‌ அழகாகவே  மடககினான்‌ 
பரணியை, அவன்‌ பதில்‌ ஒரு கலக்கு கலக்கியது. 

'சீசே... இந்த இந்தியாவில்‌ யாரிடம்‌ என்ன இருக்கிறது 
என்றே கண்டுபிடிக்க முடியவில்லையே... * பரணி 
நினைப்புக்குள்‌ நெளிய, அவன்‌ தொடர்ந்தான்‌. 

““சாமி...! மூணே! மூணு பலன்‌ சொல்றேன்‌... சரியா 
இருந்தா நீ ஜோசியம்‌ பாரு. இல்லேன்னா விட்டுடு. '' 

-அவன்‌ விடுகின்ற மாதிரி தெரியவில்லை. 

“சரி... சொல்லு பார்க்கலாம்‌... 

“நீங்க உங்கப்பாவுக்கு ஒரே பிள்ளையாதான்‌ இருக்க 
முடியும்‌. கூட ஒரு சகோதரியும்‌ இருக்கணும்‌. '' 

-முதல்‌ கணிப்பிலேயே அசத்தினான்‌. பரணியின்‌ புருவம்‌ 
உயாந்தது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 21 

“இப்போதைக்கு நீங்க விலை மதிப்பில்லாத சாமான்‌ 
இருக்கற இடத்துலதான்‌ வேலைல இருப்பீங்க. '* 

-அடுத்த கணிப்பு மேலும்‌ அசத்தியது. 

“சரி மூணாவது... ?”" 

உன்னை ஒரு மனுஷன்‌ பெரிய குபேரனாக்குவான்‌. 
அவன்‌ வடக்கத்தியன்‌. ' 

-பரணியிடம்‌ மூச்சே நின்றுவிட்டது. அடுத்து பேச வாய்‌ 
வரவில்லை. 

“என்ன சாமி... நான்‌ சொன்னது கரெக்டா... '' 

உம்‌... 

“கையை நீட்டு சாமி... மிச்சத்தை சொல்றேன்‌. '' 

பரணி கொஞ்சம்‌ தயக்கம்‌, கொஞ்சம்‌ உற்சாகத்தோடு 
கையை நீட்டினான்‌. 

அந்த ஜோசியக்காரன்‌ அடுத்த நொடி பெரிதாக 
அதிர்ந்தான்‌. “'சாமீஈா...”” என்றான்‌ பலமான குரலில்‌. 

““எனனயயா...??' 

“கையை மூடு சாமி... கையை மேடு... 

்‌“ஏனயா...??! 

“அட மூடு சாமி நீ... இனி யார்கிட்டேயும்‌ கையை 
காட்டாதே... ' 

“அப்படின்னா...??' 

“நீ கை காட்டி பலன்‌ தெரிஞ்சுக்கற ஆசாமியில்ல- 
கைகொடுத்து பலன்‌ கொடுக்கற ஆசாமி... '' 

“கொஞ்சம்‌ புரியும்படி சொல்றியா? '' 

“தாராளமா... சாமி, நாங்க இந்த பூமியில பஞ்சப்‌ 
பரதேசிகளுக்குதான்‌ பலன்‌ சொல்லலாம்‌. சாமி 
மனுஷங்களுக்குச்‌ சொல்லக்‌ கூடாது. சொன்னா எங்க சக்தி 
எங்கள விட்டு போய்டும்‌. நாங்க சொல்றது பலிக்காம 
போயிடும்‌. '* 


32 அரண்மனை ரகசியம்‌ 


“சாமி மனுஷங்கன்னா...??! 


“உங்கள்‌ மாதிரி பரணியில பொறந்து தரணியாளப்‌ 
போறவங்க சாமி... சாமி உன்‌ கையால எனக்கு கொஞ்சம்‌ 
திருநீற வெச்சு விடுங்க சாமி. '' 

-அவன்‌ இடுப்பிலிருந்து ஒரு திருநீற்றுப்‌ பையை எடுத்து 
பரணி எதிரே நீட்டினான்‌. பரணி திருதிருவென்று விழிக்க 
ஆரம்பித்தான்‌. 

வைங்க சாமி... 

வைத்துவிட்டாள்‌. மெல்லத்‌ தாடையை வருடிக்‌ 
கொண்டு நடக்க ஆரம்பித்தான்‌. 

உள்ளுக்குள்‌ ஏகத்துக்கும்‌ எண்ணங்கள்‌! 

இன்றைய மொத்த பொழுதே இதுவரை இல்லாத 
ஒன்றாக அவன்‌ வாழ்வை மொத்தமாக திருப்பிவிட்டே 
தீருவது என்கிற மாதிரி நடப்பது போல .ஒரு பிரமை 
தட்டியது. 

விமான நிலையத்தில்‌ ஆரம்பித்த வியப்பு விரிந்து 
போய்க்‌ கொண்டேயிருக்கிறது. இன்னமும்‌ எதுவரையில்‌ 
எப்படி எல்லாம்‌ போகப்‌ போகிறதோ? 


அத்தனை அவசரமாக நடச்சிவம்‌ பிள்ளை எங்கே 
புறப்படுகிறார்‌ என்று தெரியவில்லை. 

மனைவி விசாலாட்சி பார்த்துக்‌ கொண்டேயிருந்தாள்‌. 

வழக்கமாக சாப்பிட வருபவர்‌ சாப்பிட்டுவிட்டு ஒரு 
குட்டி தூக்கம்‌ போடுவார்‌. 

எதை இழந்தாலும்‌ இழப்பார்‌. ஆனால்‌ அந்த குட்டித்‌ 
தூக்கத்தை இழக்க மட்டும்‌ சம்மதிக்கமாட்டார்‌. இன்று 
தூங்கக்கூட மனமில்லாதபடி எங்கே கிளம்பிக்‌ கொண்டு 
இருக்கிறார்‌? 

ஒரு கட்டம்‌ வரை பார்த்துக்‌ கொண்டிருந்த விசாலட்சிக்கு 
பொறுமை போய்விட்டது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 33 


“ஏங்க... தூங்கலையா?! 

“இல்ல விசா...தூக்கம்‌ வரலை...!"? 

''ஆச்சரியமாயிருக்குதே... 

“சரி... சரி... நைநைங்காதே-நான்‌ கொஞ்சம்‌ களத்தூர்‌ 
வரை போய்ட்டு வரேன்‌... 

“களத்தூருக்கா... எதுக்குங்க”! 

“வந்து சொல்றேன்‌. நான்‌ புறப்படறேன்‌... 

-பிள்ளை துண்டை உதறிக்‌ கொண்டு கிளம்பினார்‌. 
விசாலாட்சி புரியாமல்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தாள்‌. 
அவர்‌ வாசலைத்‌ தாண்டும்போது எதிர்‌ வீட்டு வாசலில்‌ ஒரு 
கம்பளத்தான்‌ தோளில்‌ மலைப்பாம்பு நெளிய வித்தை 
காட்டியபடி பிச்சை கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. அந்த 
மலைப்பாம்பு மட்டும்‌ பிள்ளை நடந்து காரில்‌ ஏறுவதை 
உன்னிப்பாகப்‌ பார்த்தது. பிள்ளையும்‌ பார்த்தார்‌. கொஞ்சம்‌ 
அடிவயிறு பிரண்டது. பழைய சம்பவங்கள்‌ ஞாபகத்தில்‌ 
வந்தன. இந்த இருளன்‌ ஞாபகம்‌ சுருண்டு கொண்டு 
அலைபோல வந்தது. 

“டிரைவர்‌ காரை எடு... களத்தூருக்கு விடு.''- 
என்றபடியே காரில்‌ ஏறிக்‌ கொண்டு பறக்கத்‌ தொடங்கினார்‌. 

பாம்பு பார்த்துக்‌ கொண்டே இருந்தது. 


கண்ணாடி ஜன்னல்‌ வழியாக மதுரையை நன்றாகவே 
பார்க்க முடிந்தது. அதிலும்‌ நான்கு கோபுரங்களுக்கு நடுவில்‌ 
மாலை வெயில்‌ பட்டு மின்னும்‌ மீனாட்சியம்மன்‌ 
ஆலயகோபுரம்‌ ஒரு அற்புதக்‌ காட்சியாகத்தான்‌ கண்ணுக்குத்‌ 
தெரிந்தது. கோபுரத்தை வட்டமடிக்கும்‌ புறாக்கள்‌, 
அவற்றோடு சேர்ந்து பறக்கும்‌ கரிக்குருவிகள்‌, அவற்றுக்கு 
வெகு மேலே ராக வட்டம்‌ கட்டி சிறகைத்‌ துளிகூட 
அசைக்காமல்‌ பறந்தபடி இருக்கும்‌ வல்லூறு ஒன்று, பார்க்கப்‌ 
பார்க்க அந்தக்‌ காட்சி மிக ரம்மியமாக இருந்தது. 


54 அரண்மனை ரகசியம்‌ 


பனார்ஸிதாஸால்‌ வைத்த பார்வையை எடுக்க 
முடியவில்லை. 

“வா பனார்ஸி... வா... வா... ஏன்‌ வராமல்‌ தூர இருந்தே 
பார்த்தபடி இருக்கிறாய்‌? வா... அருகே வா... 

- மீனாட்சியம்மை ஆகாய உயரத்துக்கு எழும்பி நின்று 
கையை அசைத்து அழைப்பது போல்‌ கூட தோன்றியது. 

அன்று காசியில்‌ விசாலாட்சி தரிசனம்‌ முடித்துவிட்டு 
வந்திருந்த பனார்ஸிதாஸின்‌ தாத்தா பண்டிட்‌ அமர்நாத்தும்‌ 
கூட இப்படித்தான்‌ மீனாட்சி அழைப்பதாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு அன்றைக்கு அவர்‌ இருந்த உஜ்ஜைனியை விட்டு 
கிளம்பியிருந்தார்‌. 

பண்டிட்‌ அமர்நாத்‌ ஒரு சக்தி உபாசகர்‌. எங்கு போனாலும்‌ 
அவர்‌ வசம்‌ உள்ள தேவி சிலை ஒன்றை எடுத்துப்‌ போவார்‌. 


அந்தமானுக்கு பக்கத்தில்‌ உள்ள ஒரு தீவில்‌ முழு 
நிளத்துக்கு ஒரு செம்பவழப்‌ பாறைத்திட்டு ஒன்று 
கிடைத்தது. 

அப்படி ஒரு பவழப்‌ பாறை துளியும்‌ தோஷம்‌ இல்லாமல்‌ 
உத்தம ஜாதியில்‌ கிடைப்பது என்பது அபூர்வம்‌. 

அதைப்‌ பார்த்த நொடி அதில்‌ ஒரு அம்பிகை உருவத்தை 
செதுக்கினால்‌ எப்படி இருக்கும்‌ என்றுதான்‌ அமர்நாத்ஜிீக்குள்‌ 
ஓடியது. அடுத்த சில்‌ மாதங்களில்‌ மாதா லலிதா அதில்‌ 
செக்கச்‌ சிவக்க பொங்கி எழுந்து வந்துவிட்டாள்‌. 

உலகிலேயே செம்பவழத்தால்‌ மட்டுமே உருவான ஒரே 
தேவி, செவ்வாய்‌ கிரகத்தின்‌ முழுப்‌ பலனையும்‌ ஸ்வீகரித்து 
வணங்குகின்றவர்களுக்கு வாரி வழங்கிய அந்த தேவி 
சிலையோடுதான்‌ மதுரைக்கே புறப்பட்டார்‌ அமர்நாத்தி. 

ஆனால்‌, அவரும்‌ திரும்பவில்லை. அந்தச்‌ சிலையும்‌ 
திரும்பவில்லை. மாறாக ஒரு கடிதம்‌ மட்டும்‌ 
பனார்ஸிதாஸின்‌ அப்பா பங்கஜ்தாஸ-க்கு வந்தது. 

'பங்கஜ்‌! என்‌ காலம்‌ மதுரையில்‌ முடியப்‌ போகிறது. என்‌ 
வசமுள்ள செம்பவழ தேவியை சிலர்‌ அபகரிக்க 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 55 


முயற்சிக்கிறார்கள்‌. அவர்களிடமிருந்து அவளைக்‌ காப்பாற்ற 
நான்‌ சப்த கன்னியர்களை மந்திரச்‌ செயல்களால்‌ நாடப்‌ 
போகிறேன்‌. அவர்களோடு சேர்ந்து நானும்‌ எட்டு திக்கில்‌ 
அமர்ந்து, காவல்‌ காக்கப்‌ போகிறோம்‌. நீ உடனே புறப்பட்டு 
மதுரைக்கு அருகில்‌ உள்ள களத்தூருக்கு வா. மறற 
விபரங்களை நேரில்‌ பேசுகிறேன்‌. சக்கரம்‌ வா. நீ வரும்‌ வரை 
நான்‌ உயிரோடு இருக்க அந்த தேவி அருள்‌ செய்யட்டும்‌!' 

-பங்கஜ்தாஸ்‌ கடிதத்தோடு அலறி அடித்துக்‌ கொண்டு 
உஜ்ஜையினிலிருந்து மதுரைக்குப்‌ புறப்பட்டார்‌ 

ஆனால்‌... 


7 


(பீங்கஜ்தாஸ்‌ மதுரை வந்து சேர்ந்த போது நல்ல மழை. 
மழையைப்‌ பொருட்படுத்தாமல்‌ நடக்க ஆரம்பித்தார்‌. 
ஜங்ஷனுக்கு எதிரில்‌ இருக்கிறது மங்கம்மாளின்‌ அந்த 
நாளைய சத்திரம்‌... மழையில்‌ நனைந்தபடியே போய்‌ அந்த 
சத்திரத்தில்தான்‌ முடங்கினார்‌. 

சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்க்காரர்கள்‌ யார்‌, உள்ளூர்க்‌ 
காரர்கள்‌ யார்‌ என்பதெல்லாம்‌ அத்துபடியான சமாச்சாரம்‌. 

நெற்றியை பார்த்தே சொல்லிவிடுவார்கள்‌. 

அதிலும்‌ வடக்கிலிருந்து வருகிறார்கள்‌ என்றால்‌ 
கேட்கவே வேண்டாம்‌. 

... பங்கஜ்தாஸையும்‌ ஒரு பணமூட்டையாகவே பார்க்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

பங்கஜ்தாஸுக்கும்‌ அவர்களிடம்‌ காரியம்‌ ஆக வேண்டி 
இருந்தது. எனவே இணக்கமாகவே பேசினார்‌ ஒருவனிடம்‌. 

“என்னா சேட்டு... நமக்கு வடக்க எந்த ஊரு?” 


உஜ்ஜைனி!" 


56 அரண்மனை ரகசியம்‌ 


“உஜ்ஜைனியா... காளிகோயிலுக்கு பேர்‌ போன ஊர்னு 
சொல்வாங்களே... '' 

“ஆமாம்‌. மகாகவி காளிதாஸ்‌ பாடித்‌ திரிஞ்ச 
ஊரும்கூட... 

“சரிதான்‌... தமிழும்‌ நல்லா பேசறீங்களே”' 

“பதினெட்டு பாஷை பேசுவேன்‌. நவரத்தின 
வியாபாரியாச்சே...!"' 

“அடேங்கப்பா... இப்ப மதுரைக்கு கூட வியாபார 
விஷயமாதான்‌ வந்தீங்களா?” 

“ஆமா... ”'-பங்கஜ்தாஸ்‌ சத்திரக்காரனிடம்‌ பொய்‌ 
சொன்னார்‌. அதே சமயம்‌ அவன்‌ தன்னை ஒரு பணங்காய்ச்சி 
மரமாக நினைப்பதையும்‌ புரிந்தகொண்டவர்‌ அவனை 
அப்படியே மடக்கிப்‌ போட்டுக்‌ கொண்டதுதான்‌ பெரிய 
ஆச்சரியம்‌. 

“ஆமா உன்‌ பேர்‌ என்ன? ''-கேட்டார்‌. 

்‌“மூருகன்‌...! கார்த்திகை அன்னிக்கு பொறந்ததாலே அந்த 
சாமி பேரையே வெச்சுட்டாங்க: '' 

“தேதி ஞாபகம்‌, இருக்கா? *' 

“தேது... தேதி. ஆங்‌... கார்த்திகை மாசம்‌ 12ம்‌ தேதி... 

“இப்படிச்‌ சொன்னா எப்படி...2 வருஷத்தைச்‌ 
சொல்லு... ?' 

“எதுக்கு சேட்‌ கேக்கறீங்க... 9?" 

“காரணமாதான்‌ சும்மா சொல்லு. ”' 

்‌“வுருஷம்‌... வருஷம்‌ 1946ம்‌ வருஷம்னனு 
நினைக்கிறேன்‌. '' 

-அவன்‌ சொன்ன மறுநெடி பங்கஜ்தாஸ்‌ கணக்கு 
போடத்தொடங்கிவிட்டார்‌. தன்‌ பைஜாமா குர்தாவின்‌ 
பாக்கெட்டில்‌ கையைவிட்டவர்‌ வசம்‌ ஒரு பருமனான டைர்‌ 
சிக்கியது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 27 


எடுத்துப்‌ பிரித்தவர்‌ கூட்டியும்‌ கழித்தும்‌ கணக்கு 
போட்டுவிட்டு, '“இருத்திகை நட்சத்திரம்‌!” என்றார்‌. 

“அது யாருக்குத்‌ தெரியும்‌?'' என்றான்‌ அந்த சத்திரக்கார 
முருகன்‌. 

அவர்‌ முகத்தில்‌ சன்னமாய்‌ ஒரு மர்மப்‌ புன்னகை. 
அப்படியே கைகள்‌ அவரது பெரிய துணிமூட்டை ஒன்றை 
களைந்து ஒரு சிறிய மரப்‌ பெட்டியை வெளியே எடுத்தது. 

அதைத்‌ திறந்து பார்க்கவும்‌ அதில்‌ சரம்‌ சரமாக 
மோதிரங்கள்‌! பவழம்‌, முத்து, மரகதம்‌, வைரம்‌ என்று 
நவரத்தினங்கள்‌ இறைந்து கடக்கும்‌ மோதிரங்கள்‌. அதில்‌ 
செம்பவழம்‌ மின்னும்‌ ஒரு வெள்ளி மோதிரத்தை எடுத்து 
அந்த சத்திரக்காரன்‌ கையில்‌ போட்டார்‌. 

அளவு எடுத்தது மாதிரி கச்சிதமாகப்‌ பொருந்தியது. 

அவன்‌ வாயெல்லாம்‌ பல்லானான்‌, “சேட்டு... என்ன 
இது மோதிரமா? எனக்கு எதுக்கு? '' 

“ஆமா... செம்பவழ மோதிரம்‌. உன்‌ ராசிக்கு இந்த 
மோதுரத்த போட்டா நல்லது. '' 

“இந்த மோதிரம்‌ என்ன செய்யும்‌? '* 

“உனக்கு எல்லா நல்லதும்‌ செய்யும்‌. '' 

“இந்த கல்லுக்கு அப்படி ஒரு சக்தியா? '' 

“ஆமா. இந்த பூமியில்‌ சர்வ சக்தி வாய்ஞ்சது நவரத்தினக்‌ 
கற்கள்தான. '' 

“எப்படி? '' 

“உனக்கு பாடம்‌ நடத்த எனக்கு அவகாசம்‌ இல்லை. 
இதோட விலை ஆயிரம்‌ ரூபாய்‌. ஆனா நான்‌ உனக்கு சும்மா 
தரேன்‌. நீ எனக்கு பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும்‌. '* 

“என்ன செய்யனும்‌ சேட்‌? 

“மதுரைக்கு பக்கத்துல இருக்கற களத்தாருக்கு 
வழிகாட்டுவியா? '' 


58 அரண்மனை ரகசியம்‌ 


“ப்பூ இவ்வளவுதானா... கூடவே வரேன்‌. ஆமா அங்க 
யார்‌ இருக்கா?" 

“என்‌ அப்பா இப்ப அங்கதான்‌ இருக்கார்‌... 

“என்ன சேட்‌ இது ஆச்சரியம்‌. அவருக்கு அந்த ஊர்ல 
என்ன வேலை? * 

“அங்க ஏதாவது கோவில்‌ இருக்குதா? '* 

ஆமாம்‌... ஸ்ரீசக்ர தேவி கோவில்னு ஒரு கோவில்‌ 
இருக்குது. நிறைய சாமியாருங்க கூட அங்க சாமி கும்பிட 
வருவாங்க... 


என்‌ அப்பாவும்‌ அங்கதான்‌ சாமி கும்பிட 
வந்துருப்பார்‌...?* 

“உங்க அப்பா என்ன சாமியாரா...? இல்ல உங்க 
உஜ்ஜைனில இல்லாத சாமியா... என்ன சேட்‌ இது?” 

“இதோ பார்‌ முருகா... நீ வளவளன்னு கேள்வி 
கேட்காதே. வா... வந்து வழியைக்‌ காட்டு.” 

-பங்கஜ்தாஸ்‌ கொஞ்சம்‌ அதட்டலாகவே பேசினார்‌. 
ஆனால்‌ முருகன்‌ அதைக்‌ கேட்டு மிரளாமல்‌ கோவில்‌ மாடு 
போல்‌ தலையை ஆட்டினான்‌. பங்கஜ்தாஸ்‌ பதிலுக்கு தன்‌ 
மோதிரத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டார்‌. அது வேலை செய்யத்‌ 
தொடங்கிவிட்டதாக நினைத்தவர்‌ கொட்டும்‌ மழையில்‌ 
அவனோடு புறப்பட்டார்‌. முருகன்‌ இத்தனை மழையில்‌ 
போகத்தான்‌ வேண்டுமா என்று .முதலில்‌ கேட்டான்‌. பிறகு 
எதுவும்‌ பேசாமல்‌ புறப்பட்டான்‌. 

களத்தூர்‌... 

வயல்வெளி சூழக்‌ கிடந்தது! 

நாலாபுறத்து வயல்களிலும்‌ நல்ல செழிப்பான நெல்‌ 
நாற்றுகள்‌. வைகையாற்று நீர்ப்பாசனம்‌. எனவே திரும்பிய 
பக்கம்‌ எல்லாம்‌ பசுமை. ஊருக்கு தென்மேற்கில்‌ ஒரு சின்ன 
குன்று. வட கிழக்கில்‌ கண்மாய்‌! எந்த ஊருக்கு தென்மேற்கில்‌ 
குன்றும்‌ வடகிழக்கில்‌ ஏரியோ குளமோ இருக்கிறதோ அந்த 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 59 


ஊரில்‌ ஐஸ்வர்யம்‌ கொழிக்கும்‌ என்பது ஊருக்கான வாஸ்து 
ரகசியம்‌. 

களத்தூருக்கும்‌ அது மிகப்‌ பொருந்திற்று. வடகிழக்கில்‌ 
உய்யக்‌ கொண்டான்‌ கண்மாய்‌ தென்மேற்கில்‌ மலைக்‌ குன்று 
நடுவில்‌-நடுவில்‌ என்றால்‌ துளிகூட முன்‌ பின்‌ விலகாத 
நடுவில்‌-ஒரு அம்மன்‌ ஆலயம்‌. அந்த ஆலயத்தில்‌ அம்மன்‌ 
உருவமாக எழுந்தருளாமல்‌ ஸ்ரீசக்ர எந்திர சொரூபமாய்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ அதிசயம்‌. 

ஸ்தூல ரூபங்களைவிட எந்திரங்களுக்கு சக்தி மிக 
அதிகம்‌ என்கிறது மந்திர சாஸ்திரம்‌. அதிலும்‌ வாஸ்து பலம்‌ 
மிகுந்துள்ள ஒரு மண்ணில்‌ ஸ்தாபிதமாகியிருக்கும்‌ 
எந்திரத்திற்கு கேட்டதைத்‌ தரும்‌ வல்லமை உண்டாம்‌! 

இதனால்‌ அந்த கோயிலுக்கு வந்துபோகாத சித்த 
புருஷர்களே இல்லை என்று சொல்லிவிடலாம்‌. 

அநீதமானில்‌ செம்பவழப்‌ பாறைத்திட்டு கிடைத்ததை 
அடுத்து அதில்‌ மீனாட்சி தேவியை வடித்துப்‌ பிடித்த 
அமர்நாத்ஜீ அதற்கு பெருஞ்சக்தியை உருவேற்ற எண்ணிய 
போது “களத்தூர்‌ ஸ்ரீசக்ர தேவி கோவிலுக்கு போ: என்றார்‌ ஒரு 
ரிஷிகேசத்து சாமியார்‌. 

ரிஷிகேசத்து சன்யாசியின்‌ ஞானதிருஷ்டியில்‌ தெரிந்த 
அந்த சக்தி ஆலயத்துக்கு அமர்நாத்ஜியும்‌ ஓடோடி வந்தார்‌. 
வைர வியாபாரியாக இருந்தாலும்‌ அமர்நாத்ஜியும்‌ ஒரு சக்தி 
உபாசகர்‌. அஷ்டமாசித்துகள்‌ என்பவை சக்தி உபாசகர்க 
ளைப்‌ பொறுத்தவரை ஒரு சாதாரணமான விஷயம்‌. 


அமர்நாத்ஜீ அநீத அஷ்டமாசித்தியில்‌ முதல்‌ இரண்டு 
சித்தியைத்தான்‌ அடைந்திருந்தார்‌. சொச்சமும்‌ அடைந்து ஒரு 
மகா சித்தனாக தான்‌ மாற வேண்டும்‌ என்பதுதான்‌ அவரது 
வாழ்க்கை லட்சியம்‌. 

அப்படி அவர்‌ ஆசைப்பட்டபோது அந்தமானுக்கு சென்ற 
இடத்தில்‌ அவர்‌ வசம்‌ கிடைத்ததுதான்‌ செம்பவழப்‌ பாறை! 


60 அரண்மனை ரகசியம்‌ 


வான மண்டலத்தில்‌ செவ்வாய்‌ கிரகத்தின்‌ ஆற்றலை 
அப்படியே வாங்கிப்‌ பிரதிபலிக்கும்‌ சக்தி படைத்த ஒரே கல்‌. 
உலகிலேயே அதில்‌ இதுவரை யாரும்‌ தெய்வரூபங்களை 
வடித்ததில்லை. மரகதக்கல்லில்‌ சிவலிங்கம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ பவழத்தில்‌ சிலாரூபம்‌ இல்லவே இல்லை. அப்படி 
ஒரு சிலா ரூபத்தை பவழத்தில்‌ உருவாக்கி அதை பூஜிக்க 
செவ்வாயின்‌ பெருங்கருணை வசப்படும்‌. 

அது வசப்பட்டுவிட்டால்‌ எதிரிகள்‌ அழிந்து போவார்கள்‌. 
உடம்பில்‌ ரத்தமும்‌ துளியும்‌ கெடாது ஆரோக்யமாகும்‌. 
காவலும்‌ ராணுவமும்‌ நமக்கு ஏவல்‌ செய்யும்‌. இப்படி 
எல்லாம்‌ 'காலப்ரகாஷிகா' எனும்‌ ஜோதிட நூல்‌ சொல்திறது. 

அமர்நாத்ஜீயும்‌ அதைத்‌ தெரிந்து கொண்டு அந்தமான்‌ 
தீவில்‌ தன்‌ வசப்பட்ட அந்த செம்பவழப்‌ பாறையை முதலில்‌ 
'சுத்திகரித்தார்‌. பின்‌ தேர்ந்த ஒரு சிற்பியிடம்‌ கொடுத்து 
அன்னை மீனாட்சியின்‌ அருள்‌ உருவத்தை அதில்‌ செதுக்கிப்‌ 
பிடித்தார்‌. 

இரண்டடி உயரம்‌-ரத்தச்‌ சிவப்பில்‌ அங்கங்கள்‌! பிராண 
பிரதிஷ்டை, அஷ்டாங்க பூஜை என்று சிற்ப சாஸ்திரப்படி 
அதற்கு உயிரூட்ட எண்ணியபோதுதான்‌ களத்தூர்‌ பற்றிய 
தகவல்‌ ரிஷிகேஷத்து சன்யாசி மூலமாக கிடைத்தது. 
அகத்திய மகரிஷி பொதிகையில்‌ தவம்‌ இருந்த நாளில்‌ வாயு 
சஞ்சாரமாய்‌ வந்து போன இடம்தான்‌ களத்தூராம்‌! 

வந்த இடத்தில்‌ வாஸ்துச்‌ சிறப்பை பார்த்தவர்‌ இங்கே 
ஒரு சக்தி ஆலயம்‌ எழுப்பினால்‌ அது பூரண சக்தியோடு 
திகழும்‌, பின்னாளில்‌ பல சித்த புருஷர்கள்‌ சித்தி பெற 
பெரிதும்‌ உதவும்‌ என்று கருதியதாலேயே களத்தூர்‌ நடுவில்‌ 
ஸ்ரீ சக்தி எந்திரம்‌ பிரதிஷ்டை செய்து ஆலயத்தையும்‌ 
எழுப்பியதாக தல வரலாறு சொல்கிறது. அப்படி எந்திர 
பிரதிஷ்டை உடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே 
செம்பவழ தேவியை ஒரு மண்டலம்‌ எந்திரம்‌ மேல்‌ வைத்து 
பூஜிக்க அந்த செம்பவழ தேவி கேட்ட வளத்தை எல்லாம்‌ 
தரத்‌ தொடங்கிவிடுவாள்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ ௦1 


இதுவும்‌ ரிஷிகேசத்து சன்யாசி சொன்ன தகவல்தான்‌. 
அமர்நாத்ஜியைப்‌ பொறுத்தவரை இயல்பிலேயே சக்தி 
உபாசனை மிக்கவர்‌. கூடவே செம்பவழத்தால்‌ உருவான 
மீனாட்சி விக்ரகம்‌-அதற்கு சத்தியையும்‌ சகலத்தையும்‌ 
தரவல்ல களத்தூர்‌ ஸ்ரீ சக்ரதேவி சன்னதி... 

-இவ்வளவும்‌ தெரிந்த பிறகு சும்மா கிடக்க மனது 
வருமா? உஜ்ஜைனியை விட்டு புறப்பட்டுவிட்டார்‌. வந்த 
இடத்தில்‌ அந்த சிலையை அபகரிக்க யாரோ முயற்சி 
செய்திருக்கிறார்கள்‌ என்றால்‌ எப்படி? 

-ஒரு டாக்ஸி பிடித்து கொட்டும்‌ மழையில்‌ அது 
ஓடிக்கொண்டிருக்கும்போது பங்கஜ்தாஸ்ஜீயிடமும்‌ அதுதான்‌ 
கேள்வியாக புடைத்தெழுந்திருந்தது. உடன்‌ வரும்‌ முருகன்‌ 
பங்கஜ்தாஸ்‌ தீவிர சிந்தனையோடு வருவதைப்‌ பார்த்து 
விட்டு கேட்டான்‌. 

'“சேட்ஜீ... களத்தூர்ல எங்கே போகணும்‌?" 

அங்க இருக்கற ஸ்ரீ சக்ர தேவி கோவிலுக்குத்தான்‌. '* 

“சாமி கும்புடவா? '' 

“அப்படி கூட வச்சுக்கோ... 

உங்க அப்பாவும்‌ அங்கதான்‌ போயிருப்பார்னு 
சொன்னீங்கள்ல... 


ஆமா... 

“பரவால்ல... எங்க ஊர்‌ பக்கத்துல இருக்கற ஒரு 
கோவிலுக்கு வடக்க இருந்துல்லாம்‌ சாமிங்க வர 
ஆரம்பிச்சுட்டீங்க... 

-முருகன்‌ பெருமிதப்பட்டுக்‌ கொண்டான்‌. ஆனால்‌, 
பங்கஜ்தாஸால்‌ அப்படி எல்லாம்‌ சந்தோஷப்பட 
முடியவில்லை. 

அவருக்கு என்னவாயிற்றோ ஏதாயிற்றோ என்று கவலைக்‌ 
கும்மியடித்தது மனது. காரும்‌ களத்தூருக்குள்‌ நுழைந்து 
கோவில்‌ மூன்‌ நின்றது. மழையும்‌ லேசாக பெய்து 


62 அரண்மனை ரகசியம்‌ 


முடிந்திருந்தது. எங்கும்‌ சகதி. கோவிலில்‌ அங்கும்‌ இங்குமாக 
சில சன்யாசிகள்‌ தெரிந்தார்கள்‌. கையில்‌ சூலாயுதம்‌, 
திரிதண்டம்‌, கமண்டலம்‌, திருவோடு என்று ரகத்துக்கு ஒன்று 
என்று வைத்திருந்தார்கள்‌. 

அவர்களின்‌ நடமாட்டம்தான்‌ அதிகமாக இருந்தது. 
மற்றபடி வெகுஜனங்கள்‌ யாரையுமே பார்க்க முடியவில்லை. 

எல்லோரையும்‌ பார்த்துக்கொண்டே உள்ளே நுழைந்த 
பங்கஜ்தாஸ்ஜீயின்‌ பார்வை அவர்‌ அப்பாவாகிய 
அமர்நாத்ஜியை தேடத்‌ தொடங்கியது. 

'அவர்‌ இருக்கிறாரா... இல்லை கடிதத்தில்‌ எழுதியது 
போல செம்பவழ தேவியை காவல்‌ காக்கிறேன்‌ என்று 
எங்காவது போய்விட்டாரா? 

மாதா சுத்தி... அவருக்கு விபரீதமாக எதுவும்‌ 
ஆகிவிட்டிருக்கக்கூடாது...!” 

மனது பிரார்த்தித்தபடியே இருக்க உடம்பு கோவிலை 
சுற்றிவரத்‌ தொடங்கியது. அந்த நாளைய கோயில்‌. கோயிலில்‌ 
நிறைய பன்னீர்‌ மரங்கள்‌: மனோரஞ்சித மரங்கள்‌! 

மனோரஞ்சிதம்‌ மழை நீரில்‌ நனைந்த நிலையில்‌ 
கும்மென்று வாசமடித்துக்‌ கொண்டிருந்தது. 

அதன்‌ வாசம்‌ சிலரை மயங்கி விழச்‌ செய்துவிடும்‌. அதன்‌ 
வாசத்துக்கு நாகங்களே மயங்கி அந்த மரங்களைத்‌ தேடி வந்து 
படுத்துக்கொள்ளுமாம்‌. அதனால்‌ பொது இடங்களில்‌ அதை 
வைத்துப்‌ பராமரிக்க மாட்டார்கள்‌. விதிவிலக்காக இந்த 
கோவிலில்‌ மட்டும்‌ இத்தனை மரங்கள்‌? பங்கஜ்தாஸ்ஜி 
கேள்வியோடு கோவிலைச்‌ சுறறியுள்ள அந்த மலர்‌ 
மரங்களைப்‌ பார்த்தபோது கூடவே வந்த முருகன்‌ மூக்கை 
உறிஞ்சி அடேங்கப்பா என்ன ஒரு வாசம்‌... என்ன ஒரு 
வாசம்‌' என்று ஸ்லாகித்தான்‌. 

ஆசையாக ஒரு பூவை பறிக்க மரத்தின்‌ அருகே கையை 
கொண்டு சென்றபோதுதான்‌ அங்கே ஒரு நாகம்‌ அகலத்தலை 
விரித்தபடி மோகத்தோடு படுத்துக்‌ கடப்பதையே பார்த்தான்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 63 


அதுவும்‌ அவன்‌ கரம்‌ அருகில்‌ வரவும்‌ விருட்டென்று 
நிமிர்ந்து எழும்பியது. 


6 


நல்லவேளை... 

எழும்பிய நாகத்தைப்‌ பார்த்துவிட்டு வேகமாக 
கைகளைப்‌ பின்னால்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌ முருகன்‌! 
பயத்தில்‌ ஏராளமாக வியர்த்தும்‌ விட்டிருந்தான்‌. 
பங்கஜ்தாஸாுக்கும்‌ அந்த சம்பவம்‌ பயங்கர அதிர்ச்சியை 
தோற்றுவித்திருந்தது. ஆனால்‌, சில கோவணம்‌ கட்டிய 
சாமிகளோ அதைப்‌ பார்த்து சிரித்தன... அவர்களிடம்‌ 
துளிகூட பயமோ படபடப்போ இல்லை. 

ஒரு சாமி அந்த மனோரஞ்சித மரத்தை நெருங்கி அங்கே 
சறிக்கொண்டிருந்த பாம்பை ஏதோ ஒரு ரப்பர்‌ ட்யூபை 
எடுப்பது போல எடுத்தது! 

அது அவர்‌ கையிலும்‌ சீறியது. ஆனால்‌ கொத்தாமல்‌ 
சீற்றத்தோடு பார்க்க மட்டுமே செய்தது. 

முருகனுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. 

“சேட்டு... இவங்கள்லாம்‌ மனுஷங்களா இல்ல வேற 
யாராவதா? இப்படி பாம்பை கைல பிடிக்கிறாங்களே..."' 
கேட்டபடியே நடந்தான்‌. 

பங்கஜ்தாஸ்‌ சுற்றிச்‌ சுற்றிவரத்‌ தொடங்கினார்‌. 

எங்கேயும்‌ அமர்நாத்ஜீ மட்டும்‌ தட்டுப்படவேயில்லை. 

முகத்தில்‌ கவலை பெருகிக்கொண்டே போனது. 

“என்ன சேட்டு... உங்கப்பா இங்க இல்லையா?" 


ஆமாம்‌... எங்கே போனார்‌ என்ன ஆனார்னே தெரியல!” 


64 . அரண்மனைரகசியம்‌ 


“இப்படி ஒரு கேள்வி கேட்பார்‌ இல்லாம தேடினா 
எப்படி சேட்‌? யாரையாவது கேட்டு பார்ப்போம்‌... 

-முருகன்‌ சொல்லிக்‌ கொண்டே ஒரு திரிசூல சாமியாரை 
சமீபித்து, “'கும்புட்டுக்கறேன்‌ சாமி'' என்றான்‌. அவரும்‌ 
அவனை ஏறிட்டார்‌. 

“நீங்க இந்த கோவில்லையேதான்‌ இருக்க்களா? '' 

“ஆமாம்‌... என்னப்பா வீஷயம்‌?'' 

“வடக்கே இருந்து ஒருத்தர்‌... சேட்டு ஜாதிக்காரர்‌ இங்க 
சாமி கும்புட வந்துருக்காரு. அவரைத்‌ தேடி நாங்க 
வந்துக்கோம்‌, நீங்க பார்த்தீங்களா? '' 

அந்த சாமி அடுத்த நொடி நெற்றியைச்‌ சுருக்கிக்‌ 
கொண்டு யோசிக்க ஆரம்பித்தது. 

“என்ன சாமி தெரியலையா? '' 

இரு சொல்றேன்‌... அவர்‌ ஒரு வைர வியாபாரியா? "' 

“ஆமாம்‌... ஆமாம்‌... 

-பங்கஜ்தாஸ்‌ வேகமாக முன்‌ வந்தார்‌. சாமியின்‌ முகத்தில்‌ 
ஒரு சன்னமான சிரிப்பு. 

“எதுக்கு சாமி சிரிக்கிறீங்க? '* 

“சிரிக்காம என்ன பண்றது... அவர்‌ செய்த செயல்கள்‌ 
அப்படி... 

“அவர்‌ என அப்பாதான்‌. அப்படி என்ன அவர்‌ 
செய்தார்‌? 

என்கிட்ட அதைப்பத்தி கேட்பதைவிட இந்த கோயிலை 
பராமரிக்கற சக்திதாசர்ட்ட கேட்டா விளக்கமா சொல்வார்‌. 
கடைசியா அவர்‌ சக்திதாசர்கிட்டதான்‌ பேசிக்கிட்டிருநீ 
தார்‌... 

-அந்த சாமியின்‌ பதிலும்‌ சிரிப்பும்‌ பங்கஜ்தாஸுக்குள்‌ 
கிலியை மூட்டத்‌ தொடங்கின. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 65 

“ஆமா... இப்ப சுக்திதாசர்‌ எங்க இருக்கார்‌....2 எங்க 
அப்பா எங்க இருக்கார்‌... 2” 

“இந்த ஊர்‌ கண்மாய்க்கரைல சக்திதாசர்க்கு ஒரு ஆஸ்ரம 
குடிசை இருக்கு. அங்க போய்‌ பாருங்க?' சாமி 
சொல்லிவிட்டு தன்‌ வேலையை பார்க்கத்‌ தொடங்கியது. 
பங்கஜ்தாஸ்‌ பரபரப்பாக ஆரம்பித்தார்‌. அப்பாவின்‌ கடிதம்‌ 
சட்டைப்‌ பாக்கெட்டிலேயே இருந்தது. எடுத்து திரும்ப 
ஒருமுறை பார்த்தார்‌. 

முகத்தில்‌ கலவர ரேகைகளின்‌ ஒட்டம்‌. 

முருகன்‌ பங்கஜ்தாஸைப்‌ பிடித்து இழுத்தான்‌. 

“சேட்டு... வாங்க கண்மாய்க்கரைக்குப்‌ போய்‌ சாமியை 
பார்த்து விசாரிப்போம்‌... 

பங்கஜ்தாஸ்‌ அவனைப்‌ பின்‌ தொடரத்‌ தொடங்கினார்‌. 

களத்தூர்‌ தமிழ்நாட்டின்‌ ஒரு வழக்கமான கிராமமாக 
இல்லாமல்‌ வித்தியாசமாக இருந்தது. 

கண்ணில்‌ படுபவர்களில்‌ அநேகம்பேர்‌ சிவப்பு வேட்டி, 
சிவப்பு புடவை என்று சக்தி பக்தர்களாகவே தெரிந்தார்கள்‌. 

கலப்பை தூக்கிச்‌ செல்பவன்கூட ஒரு சிவப்பு 
வேட்டிதான்‌ கட்டி இருந்தான்‌. 

திரும்பின பக்கமெல்லாம்‌ பசுமை. 

சுரைக்கொடி படர்ந்திராத குடிசையே இல்லை. 

குடிசை வேலிகளில்‌ அவரையும்‌ பாகலும்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டு வளர்ந்திருந்தன. 

நினைத்த இடத்தில்‌ கண்மாய்த்‌ தண்ணீரின்‌ வாய்க்கால்‌ 
ஓட்டம்‌. அதில்‌ மாடுகளைக்‌ குளிப்பாட்டிக்‌ கொண்டிருந்தது 
ஒரு கூட்டம்‌. 

ஆங்காங்கே பூவரச மரங்கள்‌. அதன்‌ கிளைகளில்‌ தாம்புக்‌ 
கயிறு கட்டி ஊஞ்சல்‌ ஆடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ ஊர்‌ 
சிறுவர்கள்‌. 


௦6 அரண்மனை ரகசியம்‌ 


பார்த்துக்‌ கொண்டே நடக்கும்‌ முருகனையும்‌ 
பங்கஜ்தாஸையும்‌ ஒரு புதியவனைப்‌ பார்க்கிற மாதிரி 
பார்த்து தங்களுக்குள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 

முருகனுக்கே ஊரின்‌ நிலை ஆச்சரியமாகத்தான்‌ 
இருந்தது. 

“சேட்டு... ஊர்க்காரங்களைப்‌ பார்த்தீங்களா? எல்லாரும்‌ 
ஆத்தாளை கும்புடுறவங்க மாதிரி தெரியுது. இப்படி சிவப்பு 
வேட்டி, சிவப்பு புடவைன்னு ஒருத்தர்‌ கட்டியிருந்தா 
அவங்க ஆத்தாளை ரொம்ப பலமா கும்புடுறவங்கன்னு 
அர்த்தம்‌... '* முருகன்‌ சொல்லிக்‌ கொண்டே நடந்தான்‌. நல்ல 
வெயில்‌ காயத்‌ தொடங்கிவிட்டது. அது பங்கஜ்தாஸின்‌ 
முகத்தில்‌ வியர்வையை ஒரு பாம்பாட்டம்‌ ஓடவிட்டுப்‌ 
பார்த்தது. 

மேல்‌ துண்டால்‌ ஒத்தி எடுத்துக்‌ கொண்டே நடந்தார்‌ 
பங்கஜ்தாஸ்‌. 

ஒரு வழியாக கண்மாய்க்கரை மேடும்‌ அங்கே 
சக்திதாசரின்‌ ஆஸ்ரமும்‌ கண்ணில்பட்டது. நிறைய பேர்‌ 
அங்கே இருந்தார்கள்‌. சுக்திதாசர்‌ குடிசைக்கு முன்‌ உள்ள 
மேடையில்‌ அமர்ந்தபடி அவர்களோடு பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

பங்கஜீதாஸ்‌ வரவும்‌ கூர்மையாகப்‌ பார்த்தார்‌. 

“வாங்க'' என்று இதமாக கூப்பிட்டு பக்கத்தில்‌ 
அமரும்படி சொன்னார்‌. 

கோரைப்‌ பாய்கள்‌ விரிக்கப்பட்டிருந்த மேடை முகப்பில்‌ 
பங்கஜ்தாஸும்‌ அமர்ந்தார்‌. முருகன்‌ மட்டும்‌ பின்னால்‌ சற்று 
தள்ளி நின்று கொண்டான்‌. 

சுக்திதாசர்‌ விசாரிக்கத்‌ தொடங்கினார்‌. 

“நீங்க யார்‌...? என்ன விஷயம்‌?” 

“என்‌ பேர்‌ பங்கஜ்தாஸ்‌. வடக்கே உஜ்ஜைனியில இருந்து 
வரேன்‌. என்‌ அப்பா அமர்நாத்‌ இந்த ஊருக்கு வந்துருக்கார்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 67 


அவருக்கு இங்க ஏதோ பிரச்னைபோல இருக்கு. எனக்கு 
கடிதம்‌ போட்டிருந்தார்‌. அதான்‌ பார்க்க வந்தேன்‌. உங்களுக்கு 
அவரைத்‌ தெரியும்னும்‌ கேள்விப்பட்டேன்‌... '* 

“ஓ... நீங்க அவர்‌ மகனா?” 

“ஆமாம்‌... அப்பா இப்ப எங்க இருக்கார்‌? நான்‌ உடனே 
அவரைப்‌ பார்க்கணும்‌... '" 

பங்கஜ்தாஸ்‌ படபடத்தார்‌. 

“ப்தட்டப்பட வேண்டாம்‌. அவர்‌ திரும்பவும்‌ உஜ்ஜைனி 
திரும்பிப்‌ போறதா சொல்லிட்டு இரண்டு நாள்‌ முந்திதான்‌ 
கிளம்பிப்‌ போனார்‌... 

அப்படியா... நான்‌ அங்க இருந்துதானே 
வந்துருக்கேன்‌. அவர்‌ வரலையே...?”' 

“எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டேன்‌. அவர்‌ 
இங்கே இருந்து போயிட்டார்‌. மற்றபடி எங்க போனார்னு 
எனக்கு தெரியாது'' -சக்திதாசர்‌ துளிகூட பதட்டமோ; 
பரபரப்போ இன்றி சாதாரணமாக சொன்னார்‌. 

பங்கஜ்தாஸ்‌ முகத்தில்‌ திரும்பவும்‌ கலவர ரேகைகளின்‌ 
ஒட்டம்‌. டு 

“அவர்‌ ஒரு விசித்திரமான மனுஷர்‌...” '-சத்திதாசர்‌ 
முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை வேறு சொன்னார்‌. பங்கஜ்தாஸ்‌ 
'எப்படி?' என்று பார்த்தார்‌. 

“நான்‌ எவ்வளவோ சக்தி உபாசகர்களைப்‌ 
பார்த்துருக்கேன்‌. ஆனா உங்கப்பா .அதுல ரொம்ப 
மாறுபட்டவர்‌. கோவில்ல அகத்தியரால பிரதிஷ்டை 
,செய்யப்பட்டிருக்கிற ஸ்ரீ சக்ர தேவி யந்த்ரத்தைப்‌ பார்த்த 
' நொடி அவர்‌ அடைஞ்ச பரவசத்துக்கு ஒரு அளவே இல்லை. 
தன்‌ கையால்‌ அதுக்கு பூஜை செய்ய ஆசைப்பட்டார்‌. நானும்‌ 
சம்மதிச்சேன்‌. இடைவிடாம பூஜை செய்தார்‌. சாப்பாடு, 
தூக்கம்‌ எதைப்‌ பத்தியும்‌ எனக்கு கவலை இல்லை; 
வழிபாடுதான்‌ எனக்கு பெரிசு'ங்கதற மாதிரி அவர்‌ பூஜை 


68 அரண்மனை ரகசியம்‌ 


பூஜைன்னு இருந்ததை இப்ப நினைச்சாலும்‌ 
ஆச்சரியமாயிருக்கு. *' 

“அப்பா ஒரு சக்தி உபாசகர்‌. என்‌ தாத்தா 
புவனேஸ்வரதாஸ்‌ சக்தி உபாசனையால பெரிய பெரிய 
சித்திகளை எல்லாம்‌ அடைஞ்சவர்‌. அடுத்து எங்கப்பா... 
இப்ப நான்‌!" 

“ஓ... நீங்களும்‌ சக்தி உபாசகரா? '' 

“ஆமாம்‌. எங்க குடும்பமே சக்தி உபாசனைக்கும்‌ 
வழிபாட்டுக்கும்‌ பேர்போன குடும்பம்‌... '' 

“ரொம்ப சந்தோஷம்‌... சக்தி உபாசகர்களை அந்த மகா 
.சக்தி கைவிட்றதேயில்லை. உங்களுக்கு எல்லாம்‌ நல்லதே 
நடக்கும்‌.'' என்றார்‌ சக்திதாசர்‌. பங்கஜ்தாஸ்‌ அதைக்‌ கேட்டு 
கொஞ்சம்‌ மகிழ்ந்தாலும்‌, அப்பா பிரச்னை எனக்கு என்று 
எழுதிய கடிதம்‌ ஞாபகத்திற்கு வந்தது. 

குறிப்பாக அந்த செம்பவழ தேவி விக்ரகம்‌. 

“ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேக்கவா? '' 

“எனன? '' 

“என்‌ அப்பா வியாபார விஷயமா அந்தமான்‌ 
போயிருந்தபோது அங்க அவருக்கு ஒரு பவழப்‌ பாறையே 
கிடைச்சது. அதைக்‌ கொண்டு அவர்‌ ஒரு சக்தி விக்ரகத்தை 
உருவாக்கினார்‌. | 

அதுக்கு பிராணப்‌ பிரதிஷ்டை செய்யவும்‌ சக்தி 
ஊட்டவும்‌ அவர்‌ விரும்பினபோது ரிஷிகேசத்து மகரிஷி 
ஒருத்தர்தான்‌ இந்த ஊர்‌ ஸ்ரீ சக்ர தேவி கோவிலை குறிப்பிட்டு 
இங்கே போய்‌ ஒரு மண்டலம்‌ அதை ஸ்ரீ சக்ர கோலம்‌ மேல 
வெச்சு பூஜிக்க சொன்னார்‌. அப்படி செய்தா அந்த 
விகரகத்துக்கு அபார சக்தி வரும்‌. அதன்‌ பின்‌ அது கேட்டதை 
எல்லம்‌ தரும்னும்‌ சொன்னார்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ ௦9 


அப்பா இங்க வந்து பூஜை செய்தப்போ அதையும்‌ 
பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தாரா... 7 நீங்க 
பார்த்தீங்களா? '' 

இல்லையே... அப்படி எதையும்‌ அவர்‌ என்கிட்ட 
காட்டவேயில்லையே... ''-சக்திதாசரின்‌ பதிலில்‌ அசாத்ய 
வேகம்‌. 

“அப்ப உங்களுக்கு அதைப்‌ பற்றி எதுவுமே தெரியாதா? '' 

“தெரியாது. இது எனக்கு புது தகவல்‌. '' 

-சக்திதாசர்‌ சொன்னபடியே எழுந்து கொண்டார்‌. இதற்கு 
மேல்‌ பேச எனக்கு நேரமில்லை என்கிற மாதிரி இருந்தது 
அந்த தோரணை. 

பங்கஜ்தாஸ்‌ முகத்தில்‌ ஏமாற்றம்‌ வழிந்தது. 

முருகனும்‌ ஒரு மாதிரி பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 

ஆஸ்ரமத்தை விட்டு வெளியே வரவும்‌ பேசினான்‌. 

“சேட்டு... எனக்கென்னவோ அந்த சாமியார்‌ பேசறத 
கேட்டா சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கறீங்க. '* 

“எனக்கும்‌ சந்தேகமாத்தான்‌ இருக்கு... அவர்‌ எதையோ 
மூடி மறைக்கப்‌ பார்க்கறாரு. '' 

“எதுக்கு சந்தேகம்‌... உஜ்ஜைனிக்கு உங்க வீட்டுக்கு 
போன்‌ பண்ணிக்‌ கேட்ருங்களேன்‌. '' 

“அதுவும்‌ சரிதான்‌. இங்க எஸ்‌.டி.டி.பூத்‌ எங்க இருக்கு? '* 

“இந்த கிராமத்துல எங்க போய்‌ எஸ்‌.டி.டி. பண்றது. 
மதுரைக்குத்தான்‌ போகணும்‌. '' 

“அப்ப மதுரைக்கு திரும்பலாங்கறியா... 

“வேற என்ன பண்ணலாம்கறீங்க...?” 

-முருகன்‌ கேட்க, பங்கஜ்தாஸ்‌ தாடையை சொறிய 
எதிரில்‌ மலை பார்வையில்‌ பட்டது... அதன்‌ மேல்‌ சிலர்‌ 
சிவப்பு வேஷ்டி துண்டுடன்‌ ஏறிக்கொண்டிருப்பதும்‌ 
தெரிந்தது. 


70 அரண்மனை ரகசியம்‌ 


“முருகா... அங்க பார்‌... எல்லாரும்‌ எங்க போறாங்க? '' 
''தெரியலீங்களே சேட்‌... இருங்க கேட்டு பார்ப்போம்‌. '' 
முருகன்‌ சொன்னபடியே ஊர்க்காரர்கள்‌ யாராவது 
கண்ணில படுகின்றார்களா என்று ஒரு பார்வை பார்த்தான்‌. 
ஒருவன்‌ இரண்டு ஆடுகளைப்‌ பிடித்தபடி வந்து 
கொண்டிருந்தான்‌. முருகன்‌ அவனை அருகில்‌ அழைத்தான்‌. 
்‌“இந்தப்பா இங்கன கொஞ்சம்‌ வா... 

“என்ன சாமி வெளியூரா? '” 

“ஆமாம்‌... அது சரி. அந்த மலைமேல்‌ எல்லாரும்‌ எங்க 
போறங்க...?'' 

“உங்களுக்கு தெரியாதாக்கும்‌... மேல ஒரு சாமியோட 
சமாதி இருக்குது. இன்னிக்கு அவங்க குரு பூசைல்ல... 9” 

“குரு பூஜையா?" 

“ஆமாம்‌ சாமி. நீங்களும்‌ போங்க. இவரை மாதிரி வடக்க 
இருந்து வந்துருக்கற ஒருத்தரும்‌ இப்ப அங்கதான்‌ இருக்காரு. 
குருபூசைல கலந்துடட்டா ரொம்ப நல்லதுல்ல?'' 

- போகிற போக்கில்‌ அவன்‌ பேசிய பேச்சு 
பங்கஜ்தாஸுக்குள்‌ ஒரு இன்ப அதிர்ச்சியையே 
உருவாக்கியது. 

“முருகா... அவன்‌ | சொல்ற ஆள்‌ அநேகமா எங்க 
அப்பாவாதான்‌ இருக்கணும்‌... வா போய்‌ பார்க்கலாம்‌. '' 

-முருகனும்‌ பங்கஜ்தாஸ ம்‌ வேகமாக நடக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌... பங்கஜ்தாஸ்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு நடந்தார்‌. 

ம்லைக்குமேல்‌ சிறியதாக ஒரு மண்டபம்‌. மண்டபத்தை 
ஒட்டி ஒரு சலவைக்கல்‌ சமாதி. அந்த சமாதியைச்‌ சுற்றித்தான்‌ 
கூட்டம்‌ திரண்டிருந்தது. 

அவ்வளவு பேரிடமும்‌ பஜனை, பாட்டு என்றெ 
பக்திபூர்வ எழுச்சி. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 71 


பங்கஜ்தாஸ்ஜியும்‌ முருகனும்‌ அங்கே போய்‌ 
சேர்ந்தபோது ஆட்டமும்‌ பாட்டமும்‌ உச்சத்தில்‌ இருந்தது. 

பங்கஜ்தாஸ்‌ பார்வை அங்கே அப்பா அமர்நாத்தை 
துழாவியது. அங்கேயும்‌ அவர்‌ இல்லை. 

ஏமாற்றம்‌ முகத்தில்‌ வழியும்போது சமாதியின்‌ மேல்தளம்‌ 
அசைய ஆரம்பித்தது. 

எல்லோரும்‌ அதைப்‌ பார்த்து உச்சக்குரலில்‌ கத்தத்‌ 
தொடங்கினர்‌. 

“ஜெய்‌ ஜெய்குருதேவ்‌... ஜெய்‌ ஜெய்‌ குருதேவ்‌... 

அந்த தளம்‌ முற்றிலுமாக விலக உள்ளிருந்து ஏராள 
சடையோடும்‌ முடியோடும்‌ ஒரு முழு நிர்வாண 
தோற்றத்தோடு ஒருவர்‌ வெளியே வந்து நின்றார்‌. 

எல்லோரும்‌ கன்னத்தில்‌ போட்டுக்‌ கொண்டனர்‌. 

வந்தவர்‌ எல்லோரையும்‌ பார்த்து ஆசீர்வதித்தார்‌. 

பங்கஜ்தாஸையும்‌ -பார்த்தவர்‌ அருகில்‌ அழைத்தார்‌. 

பங்கஜ்தாஸும்‌ நெருங்கினார்‌. 

“என்ன... அப்பாவைத்‌ தேடி வந்துருக்யொ?"'' 

ஆமா..." 

“கொஞ்சம்‌ பொறு... இவர்களை ஆசீர்வதிச்ச பிறகு 
உன்கூட பேசறேன்‌. '' 

-அவர்‌ பதிலும்‌ கணிப்பும்‌ பங்கஜ்தாஸை ஒரு உலுக்கு 
உலுக்கிவிட்டது. எல்லோரும்‌ அவர்‌ காலில்‌ விழுந்து 
விழுந்து எழத்‌ தொடங்கினார்கள்‌. 

பங்கஜ்தாஸ்‌ பார்த்துக்கொண்டே இருந்தார்‌. 

முருகன்‌ முனங்கினான்‌. 

“சேட்டு... எனக்கு எல்லாமே பெரிய செப்படி வித்தையா 
இருக்கு. உங்கப்பாவை இவருக்கு தெரியும்போல இருக்கு. 
பார்ப்போம்‌... என்ன சொல்றார்னு...'' 


72 அரண்மனை ரகசியம்‌ 


-முருகனின்‌ முனங்கலைத்‌ தொடர்ந்து அந்த சமாதி சாமி 
ஒவ்வொருவரையும்‌ பார்த்து ஆசீர்வதித்து முடித்துவிட்டு 
இறுதியாக பங்கஜ்தாஸுடம்‌ வந்து நின்றது. 

“சாமி நான்‌ என்‌ அப்பாவை தேடி வந்துருக்கேன்‌. 
அவருக்கு ஏதோ ஆபத்து போல தெரியுது. அவர்‌ எங்கன்னு 
உங்களுக்கு தெரியுமா? '' 

-பங்கஜ்தாஸ்‌ கெஞ்சாத குறை? 

சாமியார்‌ சிரித்தார்‌. 

பின்‌, “அவர்‌ மோட்ச பதவி அடைஞ்சிட்டார்‌ 
பங்கஜ்தாஸ்‌. '' என்றார்‌. 

ப8ரென்றது பங்கஜ்தாஸுக்கு... 

“மோட்ச பதவியா... அப்படின்னா? '' 

“அவர்‌ தனக்கு தானே சமாதி எழுப்பிக்ட்டு அதுக்குள்ள 
இறங்கிட்டார்‌. அவர்‌ வசத்துலையே இருக்கு அந்த 
செம்பவழதேவி விக்ரகம்‌. தான்‌ சமாதி அடையறதுக்கு முந்தி 
என்னை வந்து பார்த்தார்‌. 

நானும்‌ சமாதிவாசிதான்‌. வருஷத்துல மூணுநாள்‌ மட்டும்‌ 
வெளியே வருவேன்‌. 

எல்லோருக்கும்‌ ஆசீர்வாதம்‌ செய்வேன்‌... 

என்னைப்‌ பார்த்துதான்‌ அவர்‌ அந்த முடிவுக்கு 
வந்தார்‌... 

-சமாதி சாமியின்‌ பேச்சு பங்கஜ்தாஸை குழப்பியது. 

அவர்‌ எதுக்கு அந்த முடிவுக்கு வரணும்‌? ஒரே 
ஆச்சரியமா இருக்கு. ஆமா இப்ப அவரோட சமாதி எங்க 
இருக்குன்னு சொல்ல முடியுமா? '' 

“இதுக்கு பேர்‌ திரிசூலமலை. இதே போல ஒரு மலை 
இங்க இருந்து பத்தாவது மைல்ல இருக்கு. அங்க போய்‌ பார்‌. 
மற்ற விபரங்கள்‌ தெரியும்‌. '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 73 


“நீங்க சொல்றது உண்மையா...? நான்‌ நம்பலாமா? '' 

“நிச்சயமா நம்பலாம்‌. நீ தேடி வருவே. உனக்கு இந்தத்‌ 
தகவலை சொல்லணும்கறதும்‌ அவரோட விருப்பம்‌... 

-சமாதிசாமி சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லிவிட்டு 
திரும்பவும்‌ தேங்க ஆரம்பித்துவிட்ட பக்தர்களுடன்‌ சேர்ந்து 
கொண்டது. 

“சேட்டு... என்ன சேட்டு இதெல்லாம்‌-உங்கப்பா எதுக்கு 
சமாதியாகணும்‌- ஆமா அது என்ன செம்பவழ தேவி 
விக்ரகம்‌? '' 

-முருகன்‌ நிமிண்டினான்‌. 

“உஸ்ஸ்‌... எதுவும்‌ பேசாம என்‌ கூட அந்த மலைக்கு வா. 
அங்க போய்‌ முதல்ல அப்பா சமாதி ஆனாரா, இல்லை 
அவருக்கு வேற ஏதாவது நடந்துச்சாங்கறத பார்த்த பிறகு 
மற்ற விஷயங்களைச்‌ சொல்றேன்‌... 

“சேட்டு... ஏதோ வழிகாட்டலாம்னு வந்தா இப்படி 
போட்டு அலைக்கழிச்சா எப்படி சேட்டு? '' 

“அப்ப வரமாட்டியா? '' 

“வரேன்‌... என்னைக்‌ கொஞ்சம்‌ கவனிச்சுக்கிட்டா சரி. '' 

-முருகன்‌ தன்‌ புத்தியை காட்டினான்‌. 

“கவனிக்கறேன்‌. இப்ப வா... வந்து வழியைக்‌ காட்டு.” 

-அங்கிருந்து திரும்பவும்‌ ஒரு தேடல்‌ ஆரம்பமாகியது. 

அத்தனை கூட்டத்திலும்‌ சமாதிசாமி அதைப்‌ பார்த்து 
விட்டு ஒரு மர்மப்‌ புன்னகை பூத்தது. 


74 அரண்மனை ரகசியம்‌ 


9 


அந்த சமாதிசாமி அப்படிப்‌ பார்த்ததோ, இல்லை 
சிரித்ததோ எதுவும்‌ பங்கஜ்தாஸுக்கு தெரியாது. முருகனும்‌ 
கவனிக்கவில்லை. 

இருவரும்‌ பத்து மைல்‌ தொலைவிலுள்ள அந்த 
மலையைத்‌ தேடிக்‌ கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள்‌. 
அடிவாரம்‌ வந்ததும்‌ காரில்‌ ஏறிக்‌ கொண்டனர்‌. 

காரும்‌ சீறிக்‌ கொண்டு புறப்பட்டது. 

காருக்குள்‌ பங்கஜ்தாஸ்‌ சோகமாக இருந்தார்‌. முருகன்‌ 
அவர்‌ வாயைக்‌ கண்டத்‌ தொடங்கினான்‌. 

“சேட்ஜி... விஷயம்‌ தொட்டுத்‌ தொட்டு எங்கேயோ 
போவுற மாதிரி தெரியுது இல்ல?''-கேட்டான்‌. பங்கஜ்தாஸ்‌ 
பதில்‌ சொல்லவில்லை. பார்வை புறத்தில்‌ இருந்தது. உழுது 
பயிரிட்டிருக்கும்‌ வயல்வெளிகள்‌-அதனுள்‌ நண்டைத்‌ தேடி 
வந்து முகாம்‌ போட்டிருக்கும்‌ வெள்ளை நாரைகள்‌. அந்த 
வயலுக்குள்‌ ஏதோ ஒரு பாம்பு ஒரு தவளையை தவறாக 
பின்பக்கமாக விழுங்கப்‌ பார்த்து தவளையிடம்‌ பாம்பு 
மாட்டிக்‌ கொண்டிருக்க, பச்சைக்‌ குழந்தை அழுவது போல 
ஒரே சப்தம்‌. 

பங்கஜ்தாஸுக்கு தன்‌ மனமும்‌ அப்படித்தான்‌ 
அழுவதாகத்‌ தோன்றியது. 

சேட்டு... என்ன நான்‌ பேசிக்கிட்டிருக்கேன்‌ பதிலே 
இல்லையே உங்ககட்ட...?'* 

“அப்பாவை நல்லபடியா பாக்கற வரை நான எதுவும்‌ 
பேச மாட்டேன்‌ முருகன்‌! 

“ஆமா ஊர்விட்டு ஊர்வந்து என்‌ இப்படி 
அல்லாட்றீங்க...9'* 

“அதுக்கு பேர்தான்‌ வித... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 75 


“சோத்துக்கு இல்லாதவனும்‌ விதிங்கறான்‌. நீங்களும்‌ 
இதையே சொல்றீங்க. ஒண்ணும்‌ புரியலியே... 

“உனக்கு எதுவும்‌ புரிய வேண்டாம்‌. நீ என்‌ கூட உதவிக்கு 
வந்துருக்கற ஒரு கூலிக்காரன்‌. பேசாம .வா... 

பங்கஜ்தாஸ்‌ கொஞ்சம்‌ ஊசி போல்‌ குத்தவும்‌ செய்தார்‌. 
முருகனை அது அதிகமாகவே பாதித்தது. அப்படியே 
வண்டியை நிறுத்தி இறங்கி கொண்டுவிடலாம்‌ என்றுகூட 
தோன்றியது. இருந்தும்‌ அடக்கிக்‌ கொண்டான்‌. மனதுக்குள்‌ 
அந்த பதிலுக்காக கருவினான்‌. 'சேட்ஜி... உனக்கு... உனக்கு 
கொழுப்புய்யா... வெச்சுக்கறேன்‌, வெச்சுக்கறேன்‌' என்று 
தனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 

ஒரு வார்த்தை கொல்லும்‌, ஒரு வார்த்தை வெல்லும்‌ 
என்று ஒரு சொலவடை உண்டு. அது பங்கஜ்தாஸ்‌ 
வரையிலும்‌ நிரூபணமாகிக்‌ கொண்டிருந்தது. கூலிக்காரன்‌. 
என்று அவர்‌ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை முருகனை ஒரே 
வெட்டாக வெட்டிவிட்டது. அவன்‌ கூலிக்காரன்‌ தான்‌... 
இருந்தாலும்‌ அதைச்‌ சொல்ல நேரம்‌ காலம்‌ இருக்கிறா 
போலவும்‌, அதில்‌ ஒரு நயமும்‌ இருந்தாக வேண்டும்‌ 
என்பதும்‌ முக்கியமாயிற்றே. 

முருகன்‌ உள்ளுக்குள்‌ குமுறிக்‌ கொண்டே வந்தான்‌. கார்‌ 
மண்சாலையில்‌ தம்தும்‌ என்று குதித்தும்‌ அடங்கியும்‌ 
புழுதியை கவளம்‌ கவளமாக புரண்டெழச்‌ செய்தபடியும்‌ 
ஓடிக்‌ கொண்டேயிருந்தது. 

கிட்டத்தட்ட எட்டு மைல்‌ தொலைவைக்‌ கடந்துவிட்ட 
நிலையில்‌ சமாதி சாமி சொன்னபடி ஒரு கரடு கண்ணில்‌ 
தெரியத்‌ தொடங்கியது. 

அதன்‌ உச்சியில்‌ ஒரு வெள்ளைத்‌ தீப்பெட்டி .போல்‌ ஒரு 
கட்டிடம்‌. அதைப்‌ பார்த்த பங்கஜ்தாஸ்‌ அதுவாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று ஊகித்தபடி முருகன்‌ பக்கம்‌ 
திரும்பி, “முருகா அந்த மலையைத்தானே அந்த சாமியார்‌ 


76 அரண்மனை ரகசியம்‌ 


சொன்னார்‌?” என்று கேட்க, முருகன்‌, ''எனக்கென்ன 
தெரியும்‌. நான்‌ ஒரு கூலிக்காரன்தானே?'' என்றான்‌ 
குத்தலாக. 

பங்கஜ்தாஸ்‌ முகம்‌ அடுத்த க்ஷணம்‌ வாடிப்போனது. 

அனலில்‌ வாட்டிய கத்திரிக்காயைப்‌ போல ஒருவித 
வெம்மை. 

“சரி சரி... நான்‌ சொன்னதை மனசுல வெச்சுக்காம என்‌ 
பேச்சைக்‌ கேளு. அத மறந்துரு... ''-பங்கஜ்தாஸ்‌ அவனுக்கு 
தேறுதல்‌ தரப்‌ பார்த்தார்‌. அவன்‌ அசைந்து கொடுக்கவில்லை. 
தொடர்ந்து உம்மென்று இருந்தான்‌. 

“சொல்றேன்ல... 

''அட என்ன சேட்‌ நீ. எதை வேணா அள்ளிவிடலாம்‌. 
வார்த்தையை அள்ளமுடியாது... தெரியுமா உனக்கு? 

“சரி இப்ப முடிவா என்ன சொல்றே...” 

“எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துரு. நான்‌ 
போயிட்றேன்‌. நீ என்னமோ பண்ணிக்க... 

“ஏய்‌... இப்படி நடுவழில கழுத்தறுத்தா என்னய்யா 
அர்த்தம்‌?” 

“நான்‌ கழுத்தறுக்கலே. உன்‌ கொழுப்புதான்‌ என்னை 
அறுக்க வைக்குது. '' 

“அதான்‌ மறந்துருன்னு சொல்றேன்ல... 

'“மறந்துருன்னுதான்‌ சொல்ற... மன்னிச்சிடுன்னு சொல்ல 
உனக்கு நாக்கு வரலை பாத்தியா? '' 

“சரி மன்னிச்சிடு... 

அப்படி வா வழிக்கு... இப்ப சொல்றேன்‌ கேட்டுக்க. 
இந்த வட்டாரத்துலையே இது ஒரு மலைதான்‌. இந்த 
மலையைத்தான்‌ அந்த சமாதி சாமி சொல்லியிருக்கணும்‌. '' 

“அப்ப மேல ஏறணுமா? '' 

“ஏறிப்‌ போனா தானே அந்த ஆள்‌ சொன்னது மெய்யா 
பொய்யான்னு தெரியும்‌. '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 77 


-முருகன்‌ நறுக்கு தெரித்த மாதிரி சொல்ல அந்த மலை 
உச்சியையே பார்க்க ஆரம்பித்தார்‌ பங்கஜ்தாஸ்‌. 

“எனக்கு எல்லாமே பெரிய ஆச்சரியமா இருக்கு... 
-என்று இடை.யில்‌ கருத்து சொன்னான்‌ முருகன்‌. 

“என்ன ஆச்சரியம்‌? '' 

“நீங்க பேசற விஷயம்‌, இங்க நடக்கற விஷயம்‌ 
எல்லாம்தான்‌... '? 


“நீ சராசரி மனுஷன்‌. அப்படித்தான்‌ சொல்வாய்‌. '* 


“சரி நான்‌ சராசரி மனுஷன்‌ 'இல்லைன்னே 
வெச்சுப்போம்‌. என்னைவிட எந்த வகைல நீங்க 
மேலானவர்‌? '! * 


“எதுக்கு இப்ப (இந்தக்‌ கேள்வி...? முதல்ல மேல போய்‌ 
. அப்பாவைத்‌ தேடுவோம்‌. '' 

“அதுவும்‌ சரிதான்‌. வந்த வேலையை பார்ப்போம்‌''- 
முருகன்‌ சொல்லிவிட்டு கரட்டுப்‌ பாறைகள்‌ மேல்‌ தாவி ஏறி 
மேலே செல்லத்‌ தொடங்கினான்‌. பங்கஜ்தாஸும்‌ அவனைப்‌ 
பின்தொடர ஆரம்பித்தார்‌. 

அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு குரல்‌. 

“ஏய்‌... யாருவே அது? '' 

முருகன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. ஒரு மாடு மேய்க்கும்‌ 
மனிதன்‌ முண்டாசுத்‌ தலையோடு பாறையின்‌ பின்னால்‌ 
இருந்து வந்து கொண்டிருந்தான்‌. அவனைச்‌ சுற்றிலும்‌ 
மாடுகள்‌. முருகன்‌ அவனைப்‌ பார்த்துவிட்டு, “மேலே 
போறோம்‌'' என்றான்‌. 

“மேலயா... எதுக்கு?! 

“அது எதுக்கு நீ கேக்கறே...?' 

“கேக்காம... மேல போனா நிஜமாலுமே மேல 


போய்டுவே... 


“என்னய்யா உளற்றே? '' 


78 அரண்மனை ரகசியம்‌ 


்‌'உளறலை. உள்ளதைச்‌ சொல்றேன்‌. '' 

“என்னய்யா பயமுறுத்தறே... 9" 

“பயமுறுத்தல சாமி... மேல யார்‌ போனாலும்‌ திரும்ப 
மாட்டேங்கறாங்க. எங்க இருந்துதான்‌ பாம்புங்க வருதோ... 
வந்து போட்டு தள்ளிடுதுங்க... '' 

“அப்படி என்ன இருக்கு மேல? '' 

“வெறும்‌ மண்டபமும்‌ ஒரு நாகர்‌ சிலையும்தான்‌ மேல 
இருந்திச்சு. இதுக்கு நாகர்‌ கரடுன்னுதான்‌' பேரே... எங்க 
இருந்தோ ஒரு சாமி ஒண்ணு வந்து மேல தங்க்‌ ஆரம்பிச்சிச்சு. 
அதுல இருந்து யாரும்‌ மேல போக முடியல. போனா 
பரலோகம்‌ போயிட்றாங்க. '' 

-மாடு மேய்த்துக்‌ கொண்டு இருந்த அந்த மனிதன்‌ : 
சொல்லச்‌ சொல்ல முருகனுக்கு முகம்‌ கோணிக்‌ கொள்ளத்‌ 
தொடங்கியது. திரும்பி பங்கஜ்தாஸைப்‌ பார்த்தான்‌. 

“சேட்டு... கேட்டியா? '' 

“கேட்டேன்‌. அதுக்காக நாம்‌ பயப்பட வேண்டாம்‌. மேல 

, என்‌ அப்பா இருந்தா நம்மைப்‌ பாத்துக்குவார்‌... '* 

“இருந்தா பாத்துக்குவார்‌ சரி... இல்லாட்டா?”* 

“இப்படி எல்லாம்‌ கேட்டு என்னைக்‌ குழப்பாத நட... 
மேல போவோம்‌''-பங்கஜ்தாஸ்‌ துணிச்சலுடன்‌ மேலே ஏற 
ஆரம்பித்தார்‌. | 

மாடு மேய்ப்பவன்‌ திரும்பவும்‌ கத்தினான்‌. 

“சாமி வேணாம்‌ சாமி. நான்‌ சொல்றது சத்தியம்‌. நான்‌ 
மேய்க்கதற  மாடுங்கள்ல ஒண்ணு இரண்டு மேல 
போய்ட்டாலே திரும்ப மாட்டேங்குது. செத்துப்‌ போயிடுது. '' 

“எவ்வளவு நாளா இப்படி? '' 

“இப்பதான்‌... ஒரு பத்து நாளா...! வடக்க இருந்து ஒரு 
மனுஷன்‌ ஒரு பெரிய துணிப்‌ பையோட மேல ஏறினாரு. 
மேல எப்பப்‌ பார்‌ ஒரு கூட்டம்‌ சட்டு விளையாடிக்கட்டு 
இருக்கும்‌. அவங்க தான்‌ வந்து சொன்னாங்க. அந்த 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 79 


வடக்கத்தி ஆள்‌ ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்தானாம்‌. அந்த 
ஆள்‌ பைல என்னென்னவோ இருந்துச்சாம்‌. இந்த சீட்டாட்ற 
கூட்டத்து ஆளுங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்க்க 
ஆசைப்பட்டிருக்காங்க... ஆனா முடியல, ஒவ்வொருத்த 
ரையா பாம்புங்க கடிச்சிடிச்சு. இப்ப ஒருத்தன்கூட உயிரோட 
இல்லை. அதான்‌ சொன்னேன்‌. மேல போகாதீங்க. அந்த 
மந்திரக்காரன்‌ பாம்புங்களை நாலா பக்கமும்‌ ஏவி 
விட்டிருக்கான்‌''-மாடு மேய்ப்பவன்‌ தொடர்ந்து விளக்க 
மளிக்க முருகன்‌ அச்சப்பட ஆரம்பித்தான்‌. பயத்தோடு 
பங்கஜ்தாஸைப்‌ பார்த்தான்‌. 

“என்ன பயப்பட்றியா...? பயப்படாதே! அது என்‌ 
அப்பாவாதான்‌ இருக்கணும்‌. நமக்கு ஒண்ணும்‌ ஆகாது. வா 
போகலாம்‌... 

“ஜயா சாமி... ஆள விடுங்க! 8ட்டு ஆட்ற கோஷ்டியே 
காலாவதி ஆயிட்டாங்கன்னா நான்‌ எம்மாத்திரம்‌. 
வேணும்னா நீங்க போங்க... முருகன்‌ பயத்தோடு கழன்று 
கொண்டான்‌. 

பங்கஜ்தாஸுக்கு எரிச்சலாக வந்தது. வேறு வழியின்றி 
தானே மேலேறத்‌ தொடங்கினார்‌. ஒரு கட்டத்தில்‌ கண்ணை 
விட்டு மறைந்தும்‌ போனார்‌. பார்த்துக்‌ கொண்டே இருந்த 
முருகனுக்கு கழுத்து வலித்தது. மாட்டுக்காரனும்‌ கழுத்து 
வலிக்க பார்த்துவிட்டு, “ஹும்‌... தலையெழுத்தை 
மாற்றவா முடியும்‌'' என்று முனங்கினான்‌. அப்படியே, “யாரு 
இந்த ஆள்‌... பாக்க வடநாட்டான்‌ மாதிரி இருக்காரே? ''- 
என்று கேட்டான்‌. 

“வடக்கத்தி ஆளேதான்‌... இந்த ஆள்‌ விஷயம்‌ எதுவுமே 
புரியலை. ஒரே மாய மந்திரமா இருக்குது... ''-முருகன்‌ 
அவனிடம்‌ சொன்னபடியே திரும்பவும்‌ அண்ணாந்து 
பார்த்தபோது பூர்‌ என்றது. 

மேலே... 


80 அரண்மனை ரகசியம்‌ 


10 


(பூருகன்‌ பார்த்த திக்கில்‌ ஒரு பெரிய நாகம்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. அதன்‌ பின்னாலே சவலை முருங்கைப்‌ 
பிஞ்சுகள்போல அதன்‌ குட்டிகள்‌. 

சாதாரணமாக பாம்பு என்பது ஆறு அடி இருக்கும்‌. 
இல்லாவிட்டால்‌ ஏழு அடி இருக்கும்‌. அந்த பாம்போ 12 
அடியைத்‌ தாண்டியிருந்தது. முருகனுக்கு கண்‌ இமையில்‌ 
கல்லால்‌ அடித்ததுபோல ஒரு விரிப்பு... பிரமிப்பு! 
மாட்டுக்காரனும்‌ பார்த்தான்‌. அவனிடமும்‌ பிரமிப்பு. 

அடி ஆத்தி! என்‌ வாழ்நாள்ல நான்‌ இப்படி ஒரு 
பாம்பைக்‌ கண்டதேயில்லை. '' என்றான்‌. 

அவன்‌ முனங்கும்‌ போது போய்க்‌ கொண்டிருந்த அந்த 
பாம்பும்‌ நின்று ஒரு அடி உயரத்திற்கு படம்‌ எழுப்பி 
இருவரையும்‌ திரும்பிப்‌ பார்த்தது. அதன்‌ செயலில்‌ ஒரு வித 
மனிதத்தனம்‌ தெரிந்தது. நடுங்கிவிட்டான்‌ மாட்டுக்காரன்‌. 

“அய்யா வாங்க திரும்பிருவோம்‌... பாம்பு குறிவெச்சா 
நாம அப்பால எங்க போனாலும்‌ தப்ப முடியாது... '' என்றபடி 
ஏதேதோ பேசியவனாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான்‌. 
முருகனுக்கு ஒரே மண்டைக்‌ குடைச்சலாக இருந்தது. 

மேலே போன பங்கஜ்தாஸையும்‌ காணவில்லை. ஏறிப்‌ 
போய்‌ பார்க்கலாம்‌ என்றால்‌ பாம்பு நடமாட்டம்‌ மிரட்சியைத்‌ 
தருகிறது. 

என்னதான்‌ செய்யலாம்‌? 

கேள்வியும்‌ பதிலுமாக முருகன்‌ அங்கே நின்று 
கொண்டிருக்க, அந்த நாகர்‌ கரட்டின்‌ உச்சியில்‌ உள்ள 
வெள்ளைக்‌ கட்டிடத்தின்‌ மேல்‌ சில கழுகுகள்‌ இப்பொழுது 
வட்டம்‌ கட்டி பறக்கக்‌ தொடங்கின. 

மெல்ல மெல்ல கழுகுகளின்‌ எண்ணிக்கையும்‌ கூடத்‌ 
தொடங்கியது. முருகனுக்குள்‌ என்னவோ போலானது. 


இந்திரா செளந்தாராஜன 61 


இப்படி எல்லாம்‌ கழுகு பறக்கிறது என்றால்‌, ழே ஏதாவது 
பிணம்‌ கிடக்க வேண்டும்‌ என்று புத்தியில்‌ விளக்கு எரிந்தது. 

“ஒரு வேளை மீறிக்‌ கொண்டு சென்ற பங்கஜ்தாஸாுக்கு 
தான்‌ ஏதாவது நடக்கக்‌ கூடாதது நடந்து விட்டதா?" 

முருகன்‌ துணிச்சலை வரவழைத்துக்‌ கொண்டு 
பாறைகளின்‌ மேல்‌ தாவி ஏறத்‌ தொடங்கினான்‌. மூச்சு 
இறைக்க நாகர்‌ கரட்டின்‌ உச்சியில்‌ உள்ள அந்த வெள்ளைக்‌ 
கட்டிடம்‌ வரைக்குமே போய்விட்டான்‌. 

வட்டமடித்துக்‌ கொண்டிருந்த கழுகுகள்‌ அவனை 
நோக்கியும்‌ சீறிப்‌ பறந்து வரத்‌ தொடங்கின... அவனுக்கு 
பெரும்‌ அச்சமாகிப்‌ போனது. இருந்தும்‌ தழைத்து ஓடி 
சமாளித்தான்‌. 

ஒன்றுக்கு ஒன்பது கழுகுகள்‌! 

வெள்ளைக்கட்டிடத்துக்கு அந்தப்‌ பக்கமாக கரட்டின்‌ 
அந்தப்‌ பக்கச்‌ சரிவு. அதில்‌ அடப்பமாக ஆவாரந்‌ தழைப்‌ 
புதர்கள்‌. மலை இலந்தைச்‌ செடிகள்‌. நடுவே ஒரு தட்டைப்‌ 
பாறை. அதன்‌ மேல்‌ யாரோ கிடப்பதுபோல்‌ தெரிந்தது. ஏதோ 
உடம்பு. அந்த உடம்புக்காகத்தான்‌ கழுகுகள்‌ பறக்‌ 
கன்றனவோ? 

முருகன்‌ மனதில்‌ கவலை... குழப்பம்‌... பய உணர்ச்சி 
என்றெ சர்வமய கலவை. 

'சரி எங்கே பனார்ஸிதாஸ்‌? ' 

-பார்வை திரும்பித்‌ திரும்பித்‌ துழாவியது. 

'பங்கஜ்தாஸ்‌ எங்கே போனார்‌ என்றே தெரியவில்லை. 
ஒருவேளை அந்த வெள்ளைக்‌ கட்டிடத்துக்குள்‌ 
நுழைந்திருப்பாரோ? ' 

வற்றாத பயத்துடன்‌ எட்டிப்‌ பார்த்தான்‌. 

தடிமனான குட்டைக்‌ கதவு... கோட்டை வாசல்‌ 
கதவுகளுக்குள்‌ இருக்கும்‌ திட்டிவாசல்‌ கதவு போல... 
திறந்துதான்‌ இருந்தது. 


82 அரண்மனை ரகசியம்‌ 


கதவை ஒட்டி வெளிப்புறச்‌ சட்டம்‌. அதில்‌ இடது வலது 
பக்கங்களில்‌ சீறும்‌ பாம்பின்‌ உருவச்‌ செதுக்கல்‌. தலை வாசல்‌ 
சட்டத்தில்‌ பாம்பு உடம்பும்‌ மனிதத்‌ தலையுமாக ஒரு உருவச்‌ 
செதுக்கல்‌. ழே பட்டியக்கல்‌ படி... கதவு தாழிடப்‌ படாமல்‌ 
சாத்தப்பட்டிருந்தது. 

முருகன்‌ அதன்‌ அருகே போய்‌ நின்று கொண்டு சுற்றிச்‌ 
சுற்றிப்‌ பார்த்தான்‌. கழுகுகள்‌ போடும்‌ சத்தம்‌ ஒரு தினுசாக 
காதில்‌ கேட்டது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்‌ முற்றிலும்‌. 
மாறுபட்ட பயங்கரமான ஓர்‌ இடத்துக்கு வந்துவிட்டது 
போல தோன்றியது. 

“சேட்ஜி...''-மெல்லிய குரலெடுத்து வாசல்‌ அருகே 
நின்று கொண்டு அவர்‌ உள்ளேதான்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
நினைத்தபடி குரல்‌ கொடுத்தான்‌. பதிலில்லை. பலமாகக்‌ 
கத்த பயமாக இருந்தது. கதவைத்‌ திறத்து பார்க்கவும்‌ கை 
கூசிற்று. 

நடுக்கம்‌ பிரதானமாகி உடம்பில்‌ வியர்வைச்‌ சுரப்பிகள்‌ 
மோட்டார்‌ போட்டு இயக்கின மாதிரி சுரக்க ஆரம்பித்தன. 

சரி இவ்வளவு தூரம்‌ துணிச்சலாக வந்துவிட்டோம்‌. 
இந்தக்‌ கதவை திறந்து பார்க்க மட்டும்‌ எதற்காக பயப்பட 
வேண்டும்‌ என்கிற முடிவோடு கதவின்‌ மேல்‌ கையை 
வைத்து அழுத்தம்‌ கொடுத்தான்‌. 

காரக்‌... கக்‌... க்க... சப்தமிட்டபடி கதவு பின்புறம்‌ 
சென்றது. குப்பென்று ஒரு வித வாடை வவ்வால்கள்‌ 
அடைந்து கிடக்கும்‌ ஆலயத்துக்குள்‌ இருந்து வரும்‌ ஒரு வித 
கழிவு வாடை போல இருந்தது. 

நல்ல வேளை... 

உள்ளே சின்னதாய்‌ சன்னமாக விளக்கொளி! 

அதில்‌ கூம்பு போல ஒரு மண்மேட்டின்‌ புற விளிம்புட்‌ 
பாகம்‌ ஒரு வித றா௦1116 போல தெரிந்தது. 

“ஓ... பாம்புப்‌ புற்றோ?* 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 83 


தமிழ்நாட்டில்‌ இப்படி பல கோவில்களில்‌ பாம்புப்‌ 
புற்றையே கடவுளாகக்‌ கருதி வழிபாடுகள்‌ செய்யப்படுவது 
உண்டு. 

இதுவும்‌ அப்படி ஒரு பாம்புப்‌ புற்றுதான்‌! 

அதனால்தான்‌ இந்த கரட்டுக்கு கூட நாகமேடு என்பது 
பெயரோ...?'அவனுக்கு அந்த நிலையிலும்‌ சிந்தனைக்‌ 
கசிவு. 

திறந்து கொண்ட கதவின்‌ செர்ற்ப இடைவெளியில்‌ 
குனிந்து மெல்ல தலையை உள்ளே விட்டு எட்டிப்‌ 
பார்த்தான்‌. அதிர்ச்சியில்‌ ஒரு க்ஷணம்‌ நெஞ்சையடைத்தது. 

புற்றின்‌ கூம்புத்‌ துவாரம்‌ மேல்‌ படம்‌ எடுத்தபடி ஒரு 
நாகம்‌! சாதாரணமாக கண்ணில்‌ படும்‌ பாம்பு போல்‌ 
இல்லாமல்‌, ஒருவித ராட்சஸ வளர்ச்சியோடு வாழைத்தண்டு 
போன்ற உடல்‌ பருமனோடு ஒரு முறத்தை போல அகண்ட 
பாம்பட விரிப்போடு... | 


ஸ்ஸ்ஸ்ஸ்ஸ்‌...!'-அதனிடம்‌ மூச்சு விடும்‌ சப்தம்‌. 
தலையை அடுத்த க்ஷணம்‌ வெளியே இழுத்துக்‌ கொண்டான்‌. 
கைகள்‌ நெஞ்சைப்‌ பற்றிக்‌ கொண்டன. தடுமாறிக்‌ கொண்டு 
அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தான்‌. கழுகுகள்‌ 
பள்ளத்தில்‌ கிடக்கும்‌ மனித உடலை குதறிக்‌ 
கொண்டிருந்தன. ‘ஒருவேளை அந்த உடல்தான்‌ பங்கஜ்‌ 
தாஸோ? இப்படி எட்டிப்‌ பார்த்து அதிர்ச்சியோடு வெளியே 
ஓட்‌ வந்து பள்ளத்தில்‌ விழுந்து உயிரை விட்டு விட்டாரோ? 

வியர்த்து வடிய பள்ளத்தைப்‌ பார்த்து நினைக்கத்‌ 
தொடங்கிய முருகனின்‌ தலைக்குமேலே மீண்டும்‌ கழுகுகள்‌ 
கொத்துவது போல பறந்து வரத்‌ தொடங்கின. 

சரி... இனியும்‌ இங்கே நிற்பது ஆபத்து என்றது புத்தி... 
கால்கள்‌ ஓட்டமெடுக்கத்‌ தொடங்கின! 

திண்டுத்‌ திண்டான பாறைகள்‌ மேல்‌ தாவிக்‌ குதித்து கழே 
விழப்‌ பார்த்து சுதாரித்து எழுந்து ஓட்டமாய்‌ ஓடி 
அடிவாரத்தை அடையவும்‌ பீடி பிடித்தபடி மாட்டுக்காரன்‌, 


64 அரண்மனை ரகசியம்‌ 


ஒடி வந்து நிற்கும்‌ முருகனைப்‌ பார்த்தான்‌. அவன்‌ 
பார்வையில்‌ ஏகத்துக்கும்‌ ஆச்சரியம்‌... நெற்றிமேல்‌ அதன்‌ 
ரேகைகள்‌! 

“என்ன ஆச்சரியம்‌... உனக்கு ஒண்ணும்‌ ஆவலையா? 

“என்னயயா... என்ன ஆகணும்‌?” 

“என்ன ஆகணுமா...? மேலே போய்ட்டு உசுரோட 
வந்துருக்கற ஒரே ஆள்‌ நீ... -அவன்‌ வியப்பைக்‌ கொட்ட 
முருகன்‌ பதில்‌ பேசவில்லை. நெற்றி வியர்வையை 
வழித்தபடி தாங்கள்‌ ஏறிவந்த கார்‌ எங்கே என்று பார்த்தான்‌. 

அந்தக்‌ கார்‌ அடிவாரத்தில்‌ ஒரு பெரிய ஆலமரத்தடியில்‌ 
நின்று கொண்டிருந்தது. 

கிட்டே சென்றான்‌. பின்‌ ட்டில்‌ பனார்ஸிதாஸின்‌ 
சூட்கேசும்‌ லெதர்பேக்குகளும்‌ முண்டிக்‌ கொண்டு தெரிந்தன. 
டிரைவர்‌ முன்னால்‌ நல்ல தூக்கத்தில்‌ இருந்தான்‌. 

புத்தி வேகமாக குறுக்கில்‌ ஓடத்‌ தொடங்கியது. 
டிரைவரை தட்டி எழுப்பினான்‌. கண்களை கசக்கிக்‌ கொண்டு 
எழுந்த டிரைவரை வெறித்தவன்‌, “யோவ்‌ வண்டியை 
எடுயயா... மதுரையைப்‌ பார்த்து ஓட்டு...'' என்றான்‌. 

அது சரி... எங்க சேட்டு?" 

“சேட்டு பின்னால வருவாரு. என்னைப்‌ போகச்‌ 
சொல்லிட்டாரு...” 

“நிசமாவா? '' 


"என்ன நிசமா பொய்யான்னு கேட்டுக்கிட்டு... 
வண்டியை எடுன்னு சொல்றேன்ல? ''-முருகன்‌ அதட்ட, 
அந்த டுரிஸ்ட்‌ கார்‌ அங்கிருந்து புறப்படத்‌ தொடங்கியது. 


பபதுரை! 
மங்கம்மாள்‌ சத்திரம்‌... 


பங்கஜ்தாஸ்‌ தங்கியிருந்த அறைக்‌ கதவைத்‌ திறந்து 
கொண்டு அவ்வளவு சாமான்களுடனும்‌ உள்ளே 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 85 


நுழைந்தான்‌. கதவைத்‌ தாழிட்டு விட்டு சூட்கோஸையும்‌, 
தோல்பைகளையும்‌ நோட்டமிட ஆரம்பித்தான்‌. 

ஏகத்துக்கும்‌ ஹிந்தியில்‌ எழுதப்பட்ட புத்தகங்கள்‌. சில 
ஓலைக்‌ கட்டுகள்‌. எப்பொழுதும்‌ வியாபாரத்திற்கென்று 
வைத்திருக்கும்‌ நவரத்தின கற்கள்‌. கொஞ்சம்‌ போல தங்க 
பிஸ்கட்டுகள்‌, சில செக்‌ புக்குகள்‌, ஐம்பதாயிரம்‌ 
சொச்சத்துக்கு ரூபாய்‌ நோட்டு கட்டுகள்‌, துணிமணிகள்‌! 
முருகன்‌ அவ்வளவையும்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. 

'சேட்டு... இதெல்லாம்‌ இனி எனக்குத்தான்‌! 
எனக்கென்னவோ நீ பரலோகம்‌ போய்ட்ட மாதிரிதான்‌ 
தோணுது. உன்‌ கூட வந்து அல்லாடுன நான்‌ இதை 
எடுத்துக்கறதுல தப்பு இல்லைய்யா... -மனதுக்குள்‌ 
சொல்லிக்‌ கொண்டான்‌. கதவு தட்டப்படும்‌ சப்தம்‌ காதைத்‌ 
தாக்கியது. திறந்தான்‌. வெளியில்‌ டாக்ஸி டிரைவர்‌. 

என்னய்யா... உள்றவா!"'' 

“எனன நைனா... வண்டிக்கு யார்‌ காசு தருவா? '' 

“ஓ... உனக்கு பணம்‌ தரணுமோ... எவ்வளவு?” 

“உம்‌... நீ சேட்டுகிட்ட அடிச்சதுல சரி பாதி... ''-டிரைவா்‌ 
அதிர்ச்சியளித்தான்‌. 

“என்னய்யா சொல்றே?! 

“என்ன சொல்றேனா... அண்ணாத்தே! நானும்‌ மதுரைக்‌ 
காரன்தான்‌. நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டிருக்கென்னு 
எனக்கு தெரியும்‌. அந்த கரட்டு மேல இழுத்துக்கிட்டு போய்‌ 
சேட்டை காலி பண்ணிட்டே. இதை எல்லாம்‌ நீயே 
சுருட்டிக்கலாம்னு நினைக்கறே- சரிதானே'' டிரைவர்‌ 
பொட்டில்‌ அடித்தான்‌. முருகனுக்கு இணறியது. 

“யோவ்‌ நான்‌ எதுவும்‌ பண்ணல. அந்த ஆள்‌ மேல 
போனவன்தான்‌. என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது. .ஒரு 
பள்ளத்துல ஒரு பொணம்‌ கிடந்துச்சு. அனேகமா அது அந்த 
ஆளாத்தான்‌ இருக்கணும்‌. '' 


86 அரண்மனை ரகசியம்‌ 


“எது எப்படியோ சேட்டு திரும்ப வரப்போறதில்ல. 
அதுதான்‌ இப்ப நமக்கு முக்கியம்‌. '' 

அதனால...” 

“இங்க இருக்கற அந்த ஆள்‌ சாமான்‌ எல்லாத்துலையும்‌ 
எனக்கும்‌ சரிபாதி. இல்லே...2?''-டிரைவர்‌ இழுத்தான்‌. 
முருகனுக்குப்‌ புரிந்து போனது. 

“சரி சரி... மூச்சுவிடாதே. நீ கேட்ட மாதிரியே பாதியை 
தந்துட்றேன்‌. சரியா? '' 

-சொல்லிக்‌ கொண்டே அங்குள்ளவற்றை பங்கு போட்டுக்‌ 
கொள்ளத்‌ தொடங்கினார்கள்‌. உள்கூட்டின்‌ சுவரில்‌ பல்லி 
வேடிக்கை பார்த்தபடி இருந்தது! 

பாண்டியன்‌ ஹோட்டல்‌! 

கண்ணாடி ஜன்னல்‌ வழியாக மதுரை கோபுரங்களை 
பார்த்தபடி இருந்த பனார்ஸிதாஸ்‌ தன்‌ அப்பா பங்கஜ்தாஸ்‌ 
நினைவுகளிலும்‌, தாத்தா அமர்நாத்ஜி நினைவுகளிலும்‌ 
மூழ்கிவிட்டு அவர்கள்‌ என்ன ஆனார்கள்‌ என்பது தெரியாத 
குழப்பத்தோடும்‌ சலனத்தோடும்‌ பரணியின்‌ பக்கம்‌ திரும்ப, 
பரணி பார்த்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 

“பரணி... 

“சொல்லுங்க சேட்‌... 

“உன்கிட்ட நான்‌ நிறைய உதவிகளை எதிர்பார்க்கிறேன்‌. 
செய்வேன்னு நம்பறேன்‌. '' 

“நிச்சயமா சேட்‌ என்னால முடிஞ்சதை கட்டாயம்‌ 
செய்யறேன்‌. '' 

“எனக்கு இங்க இரண்டு கடமை இருக்கு... '*-பனார்ஸி 
இடைவெளி விட்டார்‌. 

“செல்லுங்க சேட்‌... 

“முதல்‌ கடமை என்‌ தாத்தா, அப்பாவைக்‌ கண்டுபிடிக்கற 
கடமை. அடுத்தது எங்க குடும்பச்‌ சொத்தான செம்பவழ 
தேவி விக்கிரத்தை கண்டுபிடிக்கற கடமை.” 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 87 

“உங்க தாத்தாவும்‌ அப்பாவும்‌ எப்படி காணாம 
போனாங்கன்னு தெரியுமா சேட்‌...” 

“ஒரளவு தெரியும்‌. அவங்களைக்‌ கண்டுபிடிக்கணும்னா 
களத்தார்ங்ற ஊருக்கு போகணும்‌. ”' 

“அங்க எதுக்கு...?”' 

அங்கதான்‌ அவங்க கடைசியா போயிருக்காங்க. இந்த 
மண்ணுல அவங்களுக்கு நடக்கக்‌ கூடாத ஏதோ ஒண்ணு 
நடந்திருக்கு பரணி... '' 

“நடக்கக்‌ கூடாத ஒண்ணுன்னா... ?”' 

“சொல்றேன்‌. போகப்‌ போக எல்லாத்தையும்‌ விளக்கமா 
சொல்றேன்‌. அதுக்கு முந்தி உன்‌ முதலாளி நடச்சிவம்கிட்ட 
இருக்கற அந்த நாகரத்தினம்‌ என்‌ கைக்கு 
வரணும்‌''-பனார்ஸிதாஸ்‌ அங்கு தொட்டு இங்கு தொட்டு 
நாகரத்தினத்திடம்‌ வந்து நின்றார்‌. 

“வந்ததுல இருந்து அது மேலேயே குறியா இருக்கீங்க. 
அதுக்கு அப்படி என்ன சக்தி?" 

-பரணி பனார்ஸிதாஸைக்‌ கேட்ட கேள்விக்கு 
பனார்ஸிதாஸ்‌ முகத்தில்‌ ஒரு வித மர்மப்‌ புன்னகைதான்‌ 
பதில்‌. 

சொல்றேன்‌... நான்‌ சொல்லப்‌ போறதை எல்லாம்‌ 
கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவே. அவ்வளவு ஏன்‌, 
நம்பக்கூட மாட்டே... 

'மூதல்ல விஷயத்தை சொல்லுங்க... 

-பனார்ஸிதாஸ்‌ சொல்ல ஆரம்பித்தார்‌. 


களத்தூர்‌ சக்தி ஆசிரமத்தில்‌ அப்பொழுதுதான்‌ அங்கு 
நுழைந்திருந்த நடச்சிவம்‌ பிள்ளையிடம்‌ ஆஸ்ரம சாமியார்‌ 
சக்திதானும்‌ அதே விஷயம்‌ பற்றிதான்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


66 அரண்மனை ரகசியம்‌ 


்‌“நடச்சிவம்‌... நல்ல நேரத்துலதான்‌ நீ இங்க வந்துருக்கே, 
அந்த நாகரத்தினத்தை நீ இழந்துடலையே? '" 

“இல்ல சாமி. அது பத்திரமாதான்‌ இருக்கு. ஆனா அந்த 
சேட்‌ என்கிட்ட இருந்து அதைக்‌ கொண்டுக்கட்டு 
போய்டுவானோன்னு பயமா இருக்கு... 

“பயப்படாதே... நான்‌ இருக்கேன்‌. அதை நீ இழந்துட்டா 
அவ்வளவுதான்‌. அது இருக்கறவங்களைத்தான்‌ நாகர்‌ கரட்டு 
நாகமும்‌ எதுவும்‌ செய்யாது. நாகரத்தினம்னா என்ன சும்மா 
வா? நவரத்தினங்கள்ல அதுக்குத்தான்‌ விஷ ஜந்துக்களை 
ஜெயிக்கற சக்தி உண்டு. அது இருக்கிற இடத்துலதான்‌ 
மஹாலஷ்மியும்‌ தன்‌ பரிவாரத்தோட வந்து தங்குவா. 
இன்னும்‌ பல ரகசியங்கள்‌ இருக்கு. ஆமா... இப்ப அது எங்க 
இருக்கு? கொண்டுக்கிட்டு வந்திருக்கியா? ”'. 

-ஆஸ்ரம சாமியார்‌ ஆவலாகக்‌ கேட்க, நடச்சிவமும்‌ 
நாலாபுறமும்‌ பார்த்துவிட்டு இடுப்பு மடிப்பில்‌ இருந்து அந்த 
நாகரத்தினத்தை வெளியே எடுத்தார்‌. 

கரு நீலத்தில்‌ மின்னிய அதைப்‌. பார்த்த சாமியார்‌ 
சக்திதாசனின்‌ முகத்தில்‌ ஏராள பிரகாசம்‌! 


11 


சீக்திதாசரின்‌ கையில்‌ மின்னிக்‌ கொண்டிருந்தது அந்த 
நாகரத்தினக்‌ கல்‌! 

அருகில்‌ எரிந்தபடி இருக்கும்‌ அகல்‌ விளக்கின்‌ சுடரொளி 
முன்‌ அதைக்‌ காட்டிய போது நீலச்‌ சுடர்‌ கங்காய்‌ அந்த அறை 
முழுக்க ஒரு வித நீல ஒளியையும்‌ வாரி இறைத்தது. 

“அற்புதம்‌... அற்புதம்‌...!'?-என்றார்‌ சுக்திதாசர்‌. 

“அற்புதம்தான்‌ சாமி... இதை விட ஒரு அற்புதத்தை என்‌ 
வாழ்க்கைல நான்‌ பார்த்ததே இல்லை. இது என்கிட்ட இருக்கற 


இந்திரா செளந்த ர்ராஜன்‌ 89 


வரை என்னை யாரும்‌ எதுவும்‌ செய்துட முடியாதுங்கற ஒரு 
தைரியம்‌ எனக்கு இருக்கு. 

அதே சமயம்‌ பனார்ஸிதாஸை நினைச்சாலும்‌ பயமா 
இருக்கு. பனார்ஸிதாஸ்‌ ஒரு நவரத்தின வியாபாரியா... 
இல்லை மந்திர தந்திர வித்தை தெரிஞ்ச ஒரு. வித்தைக்‌ 
காரனா... அதுவுமில்லை அவனே ஒரு சித்தனான்னும்‌... 
என்க்குள்ற குழப்பங்கள்‌ இருக்கு... '-நடச்சிவம்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு சுக்திதாசர்‌ சற்று அடப்பமாக சிரித்தார்‌. 
அந்த சிரிப்பு அழையாதபடி நடச்சிவத்தைப்‌ பார்த்துப்‌ பேச 
ஆரம்பித்தார்‌ சக்திதாசர்‌. 

“இப்ப உனக்கு என்ன வேணும்‌ நடச்சிவம்‌...2 

“ஒண்ணும்‌ வேண்டாம்‌ சாமி. மனசுல சில குழப்பங்கள்‌ 
அதுக்கு விடை தெரிஞ்சா போதும்‌... 

“எனன குழப்பம்‌...?:" 

“இதை எங்கப்பா ஒரு கட்டத்துல உங்ககிட்ட 
ஒப்படைக்க முன்‌ வந்தார்ங்கறது எனக்குத்‌ தெரியும்‌. அப்ப 
நீங்க இதை வாங்கிக்க மறுத்திட்டீங்களாம்‌, ஏன்‌ சாமி? '* 

“எனக்கு எதுக்கு இது...? ஆசை உளளவங்களுக்குதான்‌ 
இது தேவை. ”' 

“இல்ல சாமி... அதைத்தாண்டி ஒரு காரணம்‌ இருக்கு. 
அதை நீங்க சொன்னா சந்தோஷப்படுவேன்‌. '' 

“வேண்டாம்‌... அந்தக்‌ காரணம்‌ உனக்கு தெரிய 
வேண்டாம்‌. நீ தைரியமா ஊருக்கு போ. பத்திரமா இதை 
வெச்சுக்கோ. இது எப்பவும்‌ உன்கிட்ட இருக்கறதுதான்‌ 
நல்லது... 

“திருட்டுச்‌ சொத்துங்கறதால இதை வாங்கிக்க 
தயங்கறீங்களா சாமி...?'' நடச்சிவத்தின்‌ கேள்விக்கு மீண்டும்‌ 
ஒரு சிரிப்புதான்‌ சுக்திதாசர்‌ முகத்தில்‌ பதிலாக விளைந்தது. 

“சிரிக்காம பதிலைச்‌ சொல்லுங்க சாமி... 


90 அரண்மனை ரகசியம்‌ 


“வேண்டாம்‌... நீ எப்படி கேட்டாலும்‌ என்‌ பதில்‌. ஒரு 
சிரிப்பாத்தான்‌ இருக்கும்‌. எதுவும்‌ கேட்காதே. இதை 
பத்திரமா வெச்சுக்கோ அது போதும்‌. '" 

“சரி சாமி... வேற சில கேள்விகளுக்காவது பதில்‌ 
சொல்வீங்களா? '* 

“பனார்ஸிதாஸ்‌ இதை எதுக்காக தேடி 
அலையறான்னுதானே கேக்கப்‌ போறே?" 

“ஆமாம்‌... 

்‌“பனார்ஸிதாஸாக்கு இது ஒரு அத்யாவசியத்‌ தேவை. 
அவன்‌ அவனது அப்பாவையும்‌, தாத்தாவையும்‌ தேடிக்கிட்டு 
. மதுரைக்கு வந்துருக்கான்‌. அவங்களை கண்டுபிடிக்கணும்னா 
அதுக்கு இந்த நாகரத்தினக்‌ கல்‌ அவனுக்கு கட்டாயமா 
வேணும்‌. ”' 

“பனார்ஸிதாஸ்‌ அவங்க அப்பாவையும்‌, . தாத்தாவையும்‌ 
தேடிக்கிட்டு வந்துருக்காரா? '' 

ஆமாம்‌. பனார்ஸிதாஸோட .தாத்தா ஒரு சக்தி உபாசகர்‌. 
“அவங்க: அப்பாவும்‌ கிட்டத்தட்ட அப்படித்தான்‌. '* 

“அவங்களை தேடறதுக்கும்‌ இந்த நாகரத்தினக்‌ 
கல்லுக்கும்‌ என்ன சாமி சம்பந்தம்‌? '* 

“இருக்கு. நிறைய தொடர்பு இருக்கு. '* 

“எப்படின்னு சொல்லுங்களேன்‌... 

்‌“பனார்ஸிதாஸ்‌ தாத்தா அமர்நாத்‌ ஒரு சக்தி உபாசகர்‌. 
சக்தி உபாசகர்கள்‌ தங்களுடைய உபாசனா சக்தியால பலவித 
சித்திகளை அடைய முடியும்‌. 

அமர்நாத்தும்‌ அப்படியே சில சித்திகளை அடைந்த 
ஒருவர்‌. அவர்‌ சில விசேஷ சித்திகளுக்கு ஆசைப்பட்டார்‌. 
அதற்காக இப்ப நீயும்‌ நானும்‌ இருக்கற ஸ்ரீ சகீரதேவி 
கோவிலுக்கும்‌ வந்திருந்தார்‌. அப்படி வந்தவர்‌ சும்மா 
வரலை. ஒரு செம்பவழ தேவி விக்கிரத்தையும்‌ கொண்டு 
வந்திருந்தார்‌. அந்த செம்பவழ தேவிக்கு விஷேசமான சக்த 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 01 


உண்டு. மிகப்‌ பெரிய வரப்ரசாதியான ஒரு சிலை அது... இது 
இருக்கற இடம்‌ இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கற ஒரு 
இடமா மாறிடும்‌... அதன்‌ மூலமா இந்த பூமியில 
இயற்கையையே ஆட்டிப்‌ படைக்கலாம்‌. இதை உணர்ந்த 
நான்‌ அவரை இங்க தங்கி சில வழிபாடுகள்‌ செய்ய 
அனுமதிக்கலை. பல காரணங்களுக்காக அப்படிச்‌ 
செய்தேன்‌. அதன்‌ பின்‌ என்னை விட்டுப்‌ போனவர்தான்‌... 
எங்க போனாரோ...? என்ன ஆனாரோ?2:”'- சக்திதாசர்‌ 
சொன்னதில்‌ அபூர்வமாய்‌ சில தகவல்கள்‌. சில 
விஷயங்களை அவர்‌ சொல்ல விரும்பாமல்‌ மழுப்புவதும்‌ 
நடச்சிவத்துக்குப்‌ புரிந்தது. 

“என்ன சாமி நீங்க... மூணு காலமும்‌ தெரிஞ்சவர்‌ நீங்க... 
ஒரு அற்புதமான விஷயத்தோட வந்த அவரைப்‌ பத்தி 
தெரியலைன்னு சொல்றீங்களே? '' என்று அவரைச்‌ சற்று 
குடையவும்‌ சக்திதாசரின்‌ முகத்துப்‌ புன்னகை அப்படியே 
மாறி ஒரு வித கோபமாக அது பரிமளிக்க ஆரம்பித்தது. 

நரைத்த தாடியும்‌ மீசையுமான முகத்தில்‌ அதன்‌ போக்கை 
கண்களைக்‌ கொண்டு பளிச்சென்று உணர முடிந்தது. 
நடச்சிவம்பிள்ளைக்கும்‌ அது நன்றாகவே புரிந்தது. 

“என்ன சாமி நான்‌ தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? '' 

“ஆமாம்‌... இனி நீ ஒரு வார்த்தை பேசக்‌ கூடாது. 
புறப்படு.” அவரிடம்‌ கட்டளைக்‌ குரல்‌. நடச்சிவம்‌ பிள்ளை 
தயங்கியபடி அங்கிருந்து புறப்படத்‌ தொடங்கினார்‌. 

“தேவியை நல்லா வணங்கிட்டு கிளம்பு. கடைசியா 
சொல்றேன்‌. இந்த கல்லை பத்திரமா வெச்சுக்கோ. இதை நீ 
இழந்துட்டா எல்லாத்தையும்‌ இழந்துடுவே. இது உன்‌ 
இட்டயே இருந்தா உன்‌ மனசுல இருக்கற சந்தேகங்களுக்கு 
காலப்போக்குல நிச்சயமா விடை கிடைக்கும்‌. போய்ட்டு 
வா... சுக்திதாசர்‌ முத்தாய்ப்பாகச்‌ சொன்னதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டு ஸ்ரீ சக்ர தேவியையும்‌ வழிபட்டுவிட்டு காரில்‌ ஏறி 


திரும்ப ஆரம்பித்தார்‌ நடச்சிவம்‌. சட்டைப்‌ பாக்கெட்டில்‌ 


92 அரண்மனை ரகசியம்‌ 


சர்வ ஜாக்ரதையாக ஒரு பட்டு துணிக்குள்‌ வைத்து 
சுற்றப்பட்ட நிலையில்‌ இருந்தது அந்த நாகரத்தினம்‌! 
காரும்‌ நல்ல வேகமெடுக்கத்‌ தொடங்கியது! 


அழகர்‌ மலை முகப்பு மைதானத்தில்‌ தேங்கி நின்ற 
காரில்‌ இருந்து இறங்கிக்‌ கொண்டிருந்தார்‌ பனார்ஸி. கூடவே 
பரணி! 

வீச்சலாக காற்று வீசிக்‌ கொண்டிருந்தது. ஆங்காங்கே 
பொரிக்‌ கடைகள்‌, பழக்‌ கடைகள்‌... சுமாரான கூட்டம்‌... 
சிதைந்த மதில்களில்‌ அரசஞ்செடிகள்‌ முளை விட்டிருந்தன. 
அதன்‌ இலைகளை ஆய்ந்தபடி தாவிக்‌ கொண்டிருந்தது 
குரங்குக்‌ கூட்டம்‌ ஒனறு... 

பரணி பல முறை அழகர்‌ மலைக்கு வந்திருக்கிறான்‌. 
மதுரைக்காரர்களின்‌ மனதில்‌ தனியாக பதியம்‌ போட்டு 
வளர்ந்த மாதிரியான ஒரு பசுமையான நினைவு அழகர்‌ மலை 
என்றவுடன்‌ யாருக்கும்‌ தோன்றிவிடும்‌. 

பனார்ஸியும்‌ மலையை ஆவலாகப்‌ பார்க்க ஆரம்பித்தார்‌. 

“இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம்தானே பரணி...” 

ஆமாம்‌ சேட்‌... அது சரி... எதுக்கு இங்கே வரணும்னு 
சொன்னீங்க? '' 

“காரணமாத்தான்‌... இந்த மலைலதானே பரணி ஒரு 
ஊற்று இருக்கு... 

“ஆமாம்‌... இந்த மலைக்கு மேலே பழமுதிர்ச்சோலைல 
இருக்கு அது. நூபுர கங்கைன்னு சொல்வாங்க. '* 

“அதுல குளிக்கத்தான்‌ பரணி வந்துருக்கேன்‌. '' 

்‌ “அப்ப மேல போகலாமா?” 

““கட்டாயமா...! அதுல குளிச்சிட்டு அந்த தண்ணீரையும்‌ 
கொஞ்சம்‌ எடுத்துக்கணும்‌. ரொம்ப அவசியம்‌ அது... 

“எதுக்கு சேட்‌...?'' 

“சொல்றேன்‌ பரணி... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 93 


“என்ன சேட்‌... நான்‌ எந்த கேள்வியைக்‌ கேட்டாலும்‌ 
சொல்றேன்‌. சொல்றேன்னுதான்‌ சொல்றீங்களே ஒழிய 
விஷயத்தை சொல்ல மாட்டேங்கறீங்களே... '' 

்‌'கூடதானே இருக்கப்‌ போறே... பாத்து 
தெரிஞ்சுக்கோ... 

“இல்ல சேட்‌... எனக்கு ஒவ்வொரு கேள்விக்கும்‌ பளிச்‌ 
பளிச்சின்னு பதில்‌ தெரியணும்‌. என்னை நீங்க தப்பா 
பயன்படுத்திடக்‌ கூடாது பாருங்க...''-பரணி எப்படித்தான்‌ 
அப்படி ஒரு கேள்வி கேட்டானோ? 

பனார்ஸிதாஸ்‌ முறைத்தார்‌. 

“நீ என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டே. நான்‌ உன்‌ 
கண்ணுக்கு ஒரு மாந்திரீகனா, மாய மந்திரக்காரனா 
தெரியறேன்‌. இல்ல?''-மனசை பளிச்சென்று படிக்கும்‌ 
பனார்ஸியின்‌ கேள்வி பரணியை அடுத்த நொடியே 
கட்டிப்போட்டது. 'ஆமாம்‌' என்பது போல மெளனமாக 
அவரை வெறித்தான்‌. 

“பரணி... நான்‌ நீ நினைக்கற மாதிரி பயங்கரமானவன்‌ 
இல்லை. ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒருத்தன்‌. எல்லாம்‌ 
இருந்தும்‌ எதுவும்‌ இல்லாதவன்‌. அப்பா தாத்தா இரண்டு 
பேரையும்‌ இழந்துட்டு தவிக்கறவன்‌. உன்‌ முதலாளி 
நடச்சிவம்‌ அப்படி இல்லை. அவர்க்கு பின்னால ஒரு 
கதையும்‌, எனக்குப்‌ பின்னால ஒரு கதையும்‌ இருக்கு. 
இரண்டையும்‌ கேட்டா ஒரு பக்கம்‌ கோபமும்‌, மறுபக்கம்‌ 
அனுதாபமும்தான்‌ உனக்கு ஏற்படும்‌. 

இரண்டையும்‌ உனக்கு நான்‌ சொல்றேன்‌. கேட்டுட்டு ஒரு 
முடிவுக்கு வா. இந்த அழகர்‌ மலைக்கு நூபுர கங்கைல 
குளிக்க மட்டும்‌ நான்‌ வரலே. உன்கிட்ட இதை எல்லாம்‌ 
சொல்றதுக்கும்தான்‌ வந்தேன்‌. ஒரு கோயில்ல நான்‌ சொல்லப்‌ 
போற விஷயங்கள்‌ உனக்கு மட்டும்‌ இல்லை-மனுஷ 
சமூகத்துக்கே ரொம்ப புதுசா இருக்கும்‌. பொறந்துட்டோம்‌. 
அதனால வாழ்ந்துட்டு செத்துப்‌ போயிடுவோம்கறதுக்கு பேர்‌ 


94 அரண்மனை ரகசியம்‌ 


வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு பிறப்புக்கும்‌ பின்னால்‌ ஒரு 
காரணம்‌ இருக்கு. ஒவ்வொரு பிறப்புக்கும்‌ ஒரு நோக்கமும்‌ 

ருக்கு. முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கணும்‌. பிறகு 
நோக்கம்‌ தானா தெரியவரும்‌. அந்த நோக்கத்தை நோக்கி 
செயல்பட்டா திரும்ப பிறக்க வேண்டாம்‌. பிறக்கவும்‌ 
முடியாது...''-பனார்ஸி முதல்‌ தடவையாக அவனிடம்‌ 
தத்துவார்த்தமாகப்‌ பேசிவிட்டு மேலே நூபுர கங்கைக்கு 
செல்லும்‌ பாதையில்‌ நடக்க ஆரம்பித்தார்‌. அப்படியே 
நடச்சிவம்‌ பிள்ளையின்‌ அப்பா சதாசிவம்பிள்ளையைத்‌ 
தொட்டு நாகரத்தினம்‌ அவர்‌ வசம்‌ சேர்ந்த கதையையும்‌ 
சொல்ல ஆரம்பித்தார்‌. 


12 


[நடச்சிவம்பிள்ளை ஜுவல்லரி ஹால்‌ முன்‌ கார்‌ நின்றது. 
உள்ளே இறங்கி நடந்தார்‌ நடச்சிவம்‌ பிள்ளை. சிப்பந்திகள்‌ 
எழுந்து நின்றார்கள்‌. பிள்ளை வழக்கமாக உள்ளே நுழையும்‌ 
போது எல்லோரையும்‌ ஒரு பார்வை பார்ப்பார்‌. யார்‌ 
இருக்கிறார்கள்‌, யார்‌ இல்லை என்பதெல்லாம்‌ அந்த ஒரு 
பார்வையிலேயே தெரிந்து விடும்‌. 

உள்ளே போய்‌ அறையில்‌ உட்கார்ந்த நொடி மேனேஜர்‌ 
கந்தசாமி ஓடிப்‌ போய்‌ எதிரில்‌ நிற்பார்‌. அதன்‌ பின்‌ வியாபார 
விசாரணைகள்‌ ஆரம்பமாக விடும்‌. 

இன்று எல்லாமே தலைகீழாக மாறிப்போனது. உள்ளே 
நுழைந்ததும்‌ நடச்சிவம்‌ கதவை அடைத்துக்‌ கொண்டார்‌. 
மேனேஜர்‌ கந்தசாமிக்கு ஆச்சரியமாகப்‌ போனது. அறைக்‌ 
கதவு வரை போய்‌ நின்று விட்டு திரும்பினார்‌. 

“என்ன கந்தசாமி, முதலாளியைப்‌ பார்க்கலையா? '' 

“இல்லப்பா... என்னன்னு தெரியல. முதலாளி உள்ள 
கதவை அடைச்சிக்கிட்டார்‌ ஏன்னு தெரியல... '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 95 


“சரி பொறுத்திருந்து பாருங்க. மெல்ல கூப்பிடலாம்‌. '' 

-சிப்பந்திகள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 

ஆனால்‌ அறைக்குள்‌ நடச்சிவம்பிள்ளை எதையோ 
இடிப்பது போன்ற ஒரு சப்தம்தான்‌ வெளியில்‌ கேட்டது. 

எதை இடிக்கறொர்‌...? எதற்காக இடிக்கிறார்‌? 


பாண்டியன்‌ ஹோட்டலின்‌ மேல்‌ தளம்‌... சிலுசிலு 
வென்று காற்று கோதியபடி போய்க்‌ கொண்டிருந்தது. 
மதுரையின்‌ முக்காலே மூணு வீசம்‌ பகுதியை 
அங்கிருந்தபடியே பார்க்க முடிந்தது. 

பனார்ஸியும்‌ பரணியும்‌ மேல்‌ தளத்தில்‌ நின்று 
கொண்டிருந்தனர்‌. பரணி பழைய பரணியாக இல்லை. 
மிகவும்‌ மாறியிருந்தான்‌. காரணம்‌ பனார்ஸி நடச்சிவத்தைப்‌ 
பற்றி சொன்ன விஷயங்கள்‌... அது நடச்சிவத்தை ஒரு 
எதிரியைப்‌ போல அவனுக்குள்‌ ஆக்கி விட்டிருந்தது. கூடவே 
நாகரத்தினக்கல்‌. பற்றி சொன்னதெல்லாம்‌ ஒரு நம்ப முடியாத 
அதிசயமாகவே அவனுக்குள்‌ தேங்கியிருந்தது. 

“சேட்ஜி... என்‌ முதலாளி பற்றி நீங்க எல்லாம்‌ 
சொல்லிட்டீங்க. அவர்‌ எவ்வளவு பெரிய துரோகின்னு நான்‌ 
தெரிஞ்சுக்கட்டேன்‌. அவர்கிட்ட இருக்கற நாகரத்தினக்‌ 
கல்லை அடையறதக்காகத்தான்‌ இந்த மதுரைக்கு 
வந்துருக்கறதாகவும்‌ சொன்னீங்க... அதை அடைஞ்ச பிறகு 
அதை வெச்சுக்கிட்டு என்ன செய்வேன்னு நீங்க 
சொல்லலியே..." 

-கைகளைக்‌ கட்டிக்‌ கொண்டு கேட்டான்‌. பனார்ஸி 
அவனை பதிலுக்கு ஊன்றிப்‌ பார்த்தார்‌. 

பின்‌ நிதானமான குரலில்‌ சொன்னார்‌. 

“அத! இல்லாம என்னால என்‌ அப்பா, தாத்தாவை தேட 
முடியாது... '' 

“ஏன அப்படி? '' 


96 அரண்மனை ரகசியம்‌ 


“அப்படித்தான்‌... அதை நீ போகப்போக புரிஞ்சுக்குவே. 
இப்போதைக்கு அந்த நாகரத்னக்கல்லை உன்‌ முதலாளிகிட்ட 
இருந்து எடுத்துக்கிட்டு வந்து தர உன்னால தான்‌ முடியும்‌ 
தருவியா? '* 

“திருடச்‌ சொல்றீங்களா?” 

“திருடினதைத்‌ திருடுவது தப்பில்லை. அதுலையும்‌ உன்‌ 
முதலாளிக்கிட்ட எதைத்‌ திருடினாலும்‌ அது தப்பு இல்லை”* 

“இதுல எனக்கு என்ன லாபம்‌?''-பரணி நிதானமாக 
திருப்பிக்‌ கேட்டான்‌. 

“நிறைய இருக்கு... இன்னிக்கு சாதாரண சேல்ஸ்‌ மேனா 
இருக்கற பரணிங்கற நீழ நாளைக்கு அந்த கடைக்கே 
முதலாளியாகப்‌ போற ஒருத்தன்‌... இது போதாதா உனக்கு..." 

-பனார்ஸி அவனுக்குள்‌ ஆசைத்தீயை மூட்டினார்‌. 
உடனேயே எதிரொலிகள்‌ ஆரம்பித்துவிட்டன! 

“சரி சேட்‌... நீங்க சொல்றபடி நான்‌ அந்த கல்லை திருடி 
எடுத்துக்கிட்டு வந்து தரேன்னு வையுங்க. நீங்க சொல்றபடி 
நான்‌ முதலாளியாவேன்கறதுக்கு என்ன உத்தரவாதம்‌? '* 

“நான்‌ ஏமாத்திடுவேன்னு நினைக்கறியா? :" 

“ஆமாம்‌. சாதாரண மனுஷனே இந்தக்‌ காலத்துல பயங்கர 
ஏமாற்றுக்காரானா இருக்கான்‌. நீங்களோ பல வித்தை 
தெரிஞ்ச மனுஷர்‌. உங்களுக்கு என்னை ஏமாத்தறதுங்கறது 
சாதாரணமாச்சே...9'' பரணி சாதுர்யமாகத்தான்‌ அவரிடம்‌ 
பேசி கேள்வியையும்‌ கேட்டான்‌. 

“சரி நான்‌ என்ன செய்தா நீ நம்புவே?'' 


-இது பனார்ஸிதாஸ்‌... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 97 


13 


கன்னை நம்பாமல்‌ கேள்வி கேட்கும்‌ பரணியை 
பனார்ஸிதாஸ்‌ பார்த்த விதமே ஒரு மாதிரி இருந்தது. 

“என்ன சேட்‌... எதுக்கு அப்படி பாக்கறீங்க? நான்‌ 
ஒண்ணும்‌ தப்பா கேட்டுடலையே... 

“வாஸ்தவம்‌ தான்‌. உனக்கு இப்ப என்‌ மேல நம்பிக்கை 
இல்லன்னு சொல்லமாட்டேன்‌. பயம்‌ வந்துடுச்சு. அதான்‌ 
இப்படி கேக்கறே இல்லையா? '' 

“எப்படி வேணும்னாலும்‌ வெச்சுக்கலாம்‌ சேட்‌... 

“பயப்படாதேய்யா... எந்த சக்தி உபாககனும்‌ தான்‌ 
சொன்ன சொல்லை மீறமாட்டான்‌. '' 

“இதெல்லாம்‌ எல்லாரும்‌ சொல்றது. எனக்கு இது 
போதாது... 

“சரி என்ன செய்யணும்‌? '" 

“எங்க ஊர்‌ மீனாட்சிமேல சத்தியம்‌ செய்து 
தருவீங்களா? '' 

பரணி வசமாக மடக்கிவிட்டதுபோல பனார்ஸியை 
பார்த்தான்‌. பனார்ஸி பதிலுக்கு சிரித்தார்‌. 

“என்ன சேட்‌ சொல்றீங்க... 2”? 

“சரி சத்தியம்‌ செய்து தரேன்‌... எப்படி செய்யணும்‌? உன்‌ 
கூட கோவிலுக்கு வந்து அங்க செய்து தரவா? இல்லை 
இங்கையே உன்‌ கைல அடிச்சு செய்து தரவா? '* 

“சேட்‌ நீங்க அசாதராணமான மனுஷர்‌. என்‌ கைல அடிச்சு 
சத்தியம்‌ செய்றத விட அதோ தெரியுது பாருங்க கோபுரம்‌ 
அதன்‌ மேல சத்தியம்‌ செய்து தாங்க. நா நீங்க சொல்றபடி 
எல்லாம்‌ கேட்கறேன்‌'' பரணி அழுத்தமாக சொன்னான்‌. 
இருவரும்‌ பாண்டியன்‌ ஹோட்டல்‌ மாடியில்‌ இருந்தனர்‌. 
தொலைதாரத்தில்‌ மதுரை மீனாட்சியம்மன்‌ கோவிலின்‌ 


98 அரண்மனை ரகசியம்‌ 


நான்கு கோபுரங்களும்‌ பளிச்சென்று தெரிந்தன. பனார்ஸி 
கைகள்‌ கோபுரத்தை நோக்கி நீண்டன. 

“பரணி... இதோ இந்த மீனாட்சி அம்மன்‌ கோபுரங்கள்‌ 
சாட்சியா சத்தியம்‌ செய்து சொல்றேன்‌. என்‌ தேவைகளை நீ 
பூர்த்தி செய்தா உன்‌ தேவையான முதலாளிங்கற ஸ்தானத்தை 
உனக்கு நான்‌ உருவாக்கித்‌ தருவேன்‌. இது சத்தியம்‌!” 

பரணி அடுத்த வினாடியே பனார்ஸியை ஒரு குருவை 
பார்க்கிற மாதிரி பார்த்தான்‌. 

“இனி ஒரு நிமிஷத்தை நான்‌ வீணாக்கப்‌ போறதில்லை 
சேட்‌. இப்பவே கடைக்குப்‌ போறேன்‌. அந்த நாகரத்தினக்‌ 
. கல்லை எப்படி அடையறதுங்கறதுதான்‌ இனி என்னோட 
முதல்‌ வேலை...''- நம்பிக்கையோடும்‌ தீர்மானத்தோடும்‌ 
சொன்னான்‌. பனார்ஸி திரும்பவும்‌ அதைக்‌ கேட்டு சிரித்தார்‌. 

“எதுக்கு சேட்‌ சிரிக்கறீங்க...? நான்‌ ஏதாவது தப்பா 
சொல்லிட்டேனா? '' 

“அதை திருட்றது ஒண்ணும்‌ சாதாரண விஷயம்‌ இல்லை 
பரணி. உன்‌ முதலாளி எமகாதகன்‌. அந்த கல்லை தன்‌ உயிரை 
விட பாதுகாப்பா வெச்சிருப்பான்‌. அதை எப்படி 
கண்டுபிடிப்பே? '' 

“கஷ்டம்தான்‌. இருந்தாலும்‌ குறி வெச்சு செயல்படும்‌ 
போது பாதை தானா தெரியும்கற நம்பிக்கை எனக்கு 
இருக்கு. 

“உன்‌ நம்பிக்கையை பாராட்டறேன்‌. இது சாதாரணமான 
விஷயமில்லை... ரொம்பவும்‌ அசாதாரணமான விஷயம்‌. உன்‌ 
முதலாளியை நான்‌ பார்த்துட்டா போதும்‌. அதை அவர்‌ எங்க 
வெச்சிருக்கார்னு கண்டுபிடிச்சிடுவேன்‌. என்‌ எதிரே அந்த 
நாகரத்தினத்தைப்‌ பத்தி நினைக்காம அவரால இருக்க. 
முடியாது. அதை நான்‌ கண்டுபிடிச்சு சொல்லிட்டா உனக்கு 
ரொம்ப வசதியா இருக்கும்னு நினைக்கறேன்‌. '' 

“அப்ப நீங்க என்‌ முதலாளியை சந்திக்க விரும்பறீங்க. 
அப்படித்தானே?! 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 99 


“ஆமா... ஆனா நான்‌ வரப்போறது தெரிஞ்சா அவர்‌ 
என்னை தவிர்க்க எல்லா முயற்சியும்‌ செய்வார்‌. ஆகையால 
திடீர்னு போய்‌ நிக்கறதுதான்‌ அந்த மனுஷருக்கு 
தோல்வியைத்‌ தரும்‌... ”' 

“சரி எப்ப போகலாம்‌? * 


'“இப்பவே...''-இருவரும்‌ புறப்பட்டார்கள்‌. 


[நடச்சிவம்‌ ஜுவல்லரி ஷாப்‌...! 

மிதமான ஏ. சி.க்கள்‌ இதமான பெண்கள்‌. தங்க நகைகளை 
பிரட்டிப்‌ புரட்டி பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சிலேட்டும்‌ 
கையுமாக சிப்பந்திகள்‌ சேதாரம்‌ கூலி என்று எழுதிக்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

ஒரு மாதிரியான மாயாஜால வியாபாரம்‌. 

தங்கம்‌ எனறால்‌ என்ன என்று எத்தனை பேருக்குத்‌ 
தெரியும்‌? ஒரு கிராம்‌ தங்கத்துக்குள்‌ இருக்க வேண்டிய 
தங்கத்‌ துகள்களின்‌ எண்ணிக்கை பற்றியாவது யாருக்காவது 
தெரியுமா? பெரும்பாலும்‌ மேலே தங்கம்‌ உள்ளே செம்பு 
என்கிற ஏமாற்றுக்‌ கலவையில்‌ டிசைன்‌ டிசைனாக நகைகள்‌! 

அது இருந்தால்‌ மட்டுமே வாழ முடியும்‌ என்கறொர்ப்‌ 
போன்ற அபிலாஷையில்‌ பெண்கள்‌... ! 

நகைக்‌ கடை பஜாரே நடச்சிவம்‌ ஜுவல்லரியில்‌ மட்டும்‌ 
தேங்கும்‌ கூட்டத்தைப்‌ பார்த்து வியந்து போவதுண்டு. 

அதை ராசி என்று சொன்னாலும்‌ சிலருக்கு அந்த 
உண்மை தெரிந்துதானிருந்தது. எல்லாம்‌ நாகரத்தின மகிமை 
என்று அவர்கள்‌ முணுமுணுக்கத்‌ தவறியதில்லை. 

தங்களுக்கொரு நாகரத்தினம்‌ அந்த மாதிரி கிடைத்தால்‌ 
எப்படி இருக்கும்‌ என்று அவர்களும்‌ பிடித்து விசாரிக்காத 
இருளர்கள்‌ இல்லை. 

சில இருளர்கள்‌ கருநீலத்தில்‌ ஒரு கோலி உருண்டையைக்‌ 
கொண்டுவந்து கொடுத்து அசல்‌ நாகரத்தினம்‌ என்று கூறி 
ஏமாற்றியதும்‌ நடந்து முடிந்திருந்தது. 


100 அரண்மனை ரகசியம்‌ 


ஏமாந்தவர்களும்‌, கூட்டம்‌ இல்லாமல்‌ ஈ ஒட்டிக்‌ 
கொண்டிருப்பவர்களும்‌ நடச்சிவம்‌ ஜுவல்லரியில்‌ கூடும்‌ 
கூட்டத்தைப்‌ பார்த்து வயிறு எரிந்து கொண்டிருக்க, 
அதெல்லாம்‌ தெரிந்திருந்தும்‌ தெரியாதவர்‌ போல நடச்‌ 
சிவமும்‌ ஜுவல்லரியின்‌ அறையில்‌ இலவந்திண்டுகளுக்கு 
நடுவில்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. பெரிய அளவில்‌ சிலர்‌ 
நகை வாங்கும்போது சேதாரத்தை குறைத்துப்‌ போட 
நடச்சிவத்தின்‌ அனுமதி வேண்டும்‌. அதை வாங்குவதற்காக 
கடையின்‌ சீனியரான ஊழியர்‌ சந்தானம்‌ மட்டும்‌ அந்த 
நகைகள்‌ அவ்வளவோடும்‌ நடச்சிவம்‌ உள்ள அறைக்குள்‌ 
போய்‌ வருவது வழக்கம்‌. 

இப்பொழுதும்‌ அப்படி ஒரு தேவைக்காக கையில்‌ ஒரு 
முப்பது பவுன்‌ ஒட்டியாணத்துடன்‌ சந்தானம்‌ அறைக்கதவைத்‌ 
திறந்து கொண்டு உள்ளே போன .போது நடச்சிவம்‌ 
கூலிங்கிளாஸ்‌ தரித்த முகத்தோடு சந்தானத்தை பார்த்தது 
சந்தானத்துக்கே வியப்பாகிப்‌ போனது. 

“என்னங்கண்ணா இது ஆச்சரியமா இருக்குது? '' 

"எதுடா?" 

''கடைக்குள்ளார கூலிங்களாசோட உங்களப்‌ பாத்ததே 
இல்லையே... '' 


“சரி சரி வந்த விஷயத்தை சொல்லு... 
“இந்த ஒட்டியாணத்தை ஒரு உசிலம்பட்டி கிராக்கி 


முடிச்சிருக்காங்க. மூணு பவுனு சேதாரம்‌ விழுவுது. குறைச்சு 
போடச்‌ சொல்றாங்க... '! 


“நீயே பாத்து போட்டு அனுப்பிடு சந்தானம்‌... 

அரை பவுனு கால்‌ பவுனுன்னா போட்டுறலாம்‌. முழுசா 
மூணு பவுனு ஆச்சுங்களா அதான்‌. '' 

“சரி வியாபாரம்‌ எப்படி இருக்கு? '' 


“வழக்கம்‌ போலதாங்க இதுவரைக்குமே நூத்தம்பது 
டொரினோ கலர்‌ போயிருக்குன்னா பாத்துக்குங்களேன்‌..'' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 101 


“அப்ப இன்னிக்கு ஒரு அஞ்சு கிலோ வியாபாரம்‌ 
தேறுமா?" 

'தாராளமாண்ணா... இப்பல்லாம்‌ நகை வாங்க 
வர்றவங்க அதிர்ஷடக்கல்லு இருக்கான்னும்‌ கேக்கறாங்க. 
அதுக்கும்‌ ஏதாவது ஏற்பாடு செஞ்சா நல்லா இருக்கும்‌... 

“நான்‌ குஜராத்‌ சேட்டுக்கட்ட பேசறேன்‌. வேற விபரீதமா 
ஒண்ணுமில்லையே... ?'' 

“விபரீதமாவா? என்னண்ணா கேக்கறீங்க... 2 '* 

“அது வந்து சந்தானம்‌... எவனாவது என்னைத்‌ தேடி 
வந்து கேட்டாங்களான்னு தான்‌ கேட்டேன்‌. '' 

“உங்களைத்‌ தேடிக்கிட்டு வர்றது எப்படிங்கண்ணா 
விபரீதம்‌ ஆகும்‌? '' 

-சந்தானத்தின்‌ கேள்வியிலும்‌ நியாயம்‌ இருக்கத்தான்‌ 
செய்தது. ஆனால்‌ நடச்சிவத்தின்‌ உள்சிக்கல்‌ அவருக்குத்‌ 
தெரியாதே... கடையின்‌ மூத்த சிப்பந்தி-அப்பா சதாசிவம்‌ 
பிள்ளையின்‌ காலத்தில்‌ இருந்து இருப்பவர்‌. 

நக இடுக்கில்‌ தங்கத்தை ஒட்டி எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ 
சேர்த்திருந்தாலே பல சவரன்களை அவர்‌ திருடியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ அப்படி எல்லாம்‌ இல்லாமல்‌ இப்பொழுதும்‌ கதர்‌ 
சட்டை வேட்டி என்று சந்தானம்‌ இருப்பதில்‌ அவரின்‌ நேர்‌ 
மையும்‌ எளிமையும்‌ எல்லோரையும்‌ கவர்நீத ஒரு விஷயம்‌. 

நடச்சிவத்தையும்‌ அந்த கவர்ச்சி கொஞ்சம்‌ அசைத்துப்‌ 
பார்த்தது. இவரிடம்‌ தனக்கிருக்கும்‌ சிக்கலை மனம்‌ விட்டுப்‌ 
பேசிப்‌ பார்த்தால்‌ என்ன...? 

கேள்வி உள்ளே தோன்றவே மனதும்‌ 'தாராளமாக' என்று 
சொல்லிற்று. 

“சந்தானம்‌... 

“சொல்லுங்கண்ணா... 


“உன்கிட்ட கொஞ்சம்‌ மனசுவிட்டு பேசணும்யா... 


] 02 அரண்மனை ரகசியம்‌ 


-நடச்சிவம்‌ இப்படி நட்போடும்‌ ஈடுபாட்டோடும்‌ பேசி 
பல வருஷம்‌ இருக்கும்‌. 

சந்தானத்திற்கு கொஞ்சம்‌ போல ஜில்லென்றாயிற்று. 

“பேசுங்கண்ணா.... இப்ப யார்‌ இருக்கா...” 

“நான்‌ உனக்கு அண்ணனாய்யா... என்னைவிட 
பதினைஞ்சு வருஷம்‌ பெரிய ஆள்‌ நீ... 

““வாஸ்தவம்தாங்க... உங்கப்பாவை கூப்பிட்ட வாய்‌ 
உங்களை அவர்‌ இடத்துல பார்க்கவும்‌ அப்படியே கூப்பிட 
ஆரம்பிச்சிடிச்சு. அதுல ஒண்ணும்‌ தப்பு இல்லீங்களே... 9 *! 

“தப்பு சரிக்கு சொல்லலை. நீ ஒரு வாஞ்சைலை 
கூப்பிட்டாலும்‌ அது என்னை என்னவோ பண்ணுது. '' 

-நடச்சிவம்‌ ஒரு புதிய சொரூபத்தைக்‌ காட்டுவது கண்டு 
இன்ப அதிர்ச்சியுடன்‌ பார்வையைத்‌ தொடர்ந்தார்‌ சந்தானம்‌. 

“சந்தானம்‌... கொஞ்ச நாளா எனக்குள்ள ஒரு 
தவிப்புய்யா... பயமும்‌ கூட...” 

“நானும்‌ பார்த்துகிட்டுதாங்க இருக்கேன்‌. ஏதோ சொல்ல 
முடியாத ஒரு அவஸ்தைல நீங்க இருக்கறா மாதிரி 
தெரியுதுங்க. இருந்தாலும்‌ இதை எல்லாம்‌ கேக்க நாம 
யாருன்னுதான்‌ கேக்கலீங்க... '* 

்‌'உண்மைதான சந்தானம்‌. ஆமா... நம்ம கடைல மட்டும்‌ 
வியாபாரம்‌ நல்லா தெளிவா நடக்க எது காரணம்னு நீ 
நினைக்கற ? * 

“முதல்‌ காரணம்‌ கைராசி... அப்புறம்‌ நேர்மையான 
அணுகுமுறை. ”' 

“சத்தியமா இது மட்டும்தான்‌ காரணம்னு 
நினைக்கிறியா? '* 

'“வேற.. வேற என்ன காரணம்‌ இருக்க முடியும்னு நீங்க 
நினைக்கிறீங்க? '* 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 103 


௫ 


“எனன சந்தானம்‌ அப்பா காலத்துல இருந்து இருக்கே. 
உனக்கு ஊரே பேசற அந்த விஷயம்‌ தெரியாதா? '' 

“நீங்க நாகரத்தினக்‌ கல்லைப்‌ பத்தி சொல்றீங்களா? '' 
“இப்பதான்‌ நீ விஷயத்துக்கு வந்துருக்கே... 
அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு 
தெரியாதுண்ணே. பொதுவுல இந்த மாதிரி விஷயங்கள்ல 
நான்‌ அதிகம்‌ கவனம்‌ செலுத்தறதில்ல. '* 

-சநதானம்‌ தான்‌ ஒரு சராசரி மனுஷன்‌ கிடையாது 
என்பதுபோல்‌ பதில்‌ சொல்ல, நடச்சிவம்‌ அவரை கொஞ்சம்‌ 
மதிப்பாக உணர்ந்தார்‌. கண்களில்‌ அதற்கான பிரகாசம்‌. 

“சந்தானம்‌, இப்ப சொல்றேன்‌ நல்லா கேட்டுக்க... அந்த 
நாகரத்தினக்கல்லு வந்த பொறவுதான்‌ எங்க குடும்ப 
வாழ்க்கையே பிரகாசமாச்சு... 

“அது ஏங்க உங்க நம்பிக்கையால நடந்துருக்கக்‌ 
கூடாது? '' 

அப்படி இல்ல... ஒரு ராத்திரில அது என்‌ பெரியம்மை 
வியாதியையே போகவெச்சுச்சு. இப்ப கூட நம்ம கடைல 
இவ்வளவு கூட்டம்‌ இருக்குன்னா அதுக்கு அது என்கிட்ட 
இருக்கறதுதான்‌ காரணம்‌. '' 

“சரிங்க... அதுக்கு இப்ப என்னங்க? '' 

“அந்த நாகரத்தினத்தை அடைய ஒருத்தன்‌ புறப்‌ 
பட்டுட்டான்‌ சந்தானம்‌. '" 

“என்னங்க சொல்றீங்க? '' 

ஆமாம்‌ சந்தானம்‌... அது இப்ப ஒருத்தருக்கு தேவை. 
அநத ஆள்‌ எப்பவும்‌ என்னைத்‌ தேடிவரலாம்‌. '' 

“யாருங்க அது? '' 

“சொன்னா நம்பமாட்டே... நமக்கு தங்கம்‌ சப்ளை பண்ற 
பனார்ஸிதாஸ்தான்‌...!'' 


104 அரண்மனை ரகசியம்‌ 


'அப்படிங்களா...!' 

ஆமாம்‌ சந்தானம்‌... அந்த ஆள்‌ சாதாரண ஆள்‌ 
கிடையாது. ஒருத்தரைப்‌ பார்த்தா அவங்க மனசுல என்ன 
'இருக்குதுங்கறதை அப்படியே புட்டுபுட்டு வைச்சிடுவான்‌. 
என்னைப்‌ பார்த்தா நான்‌ நாகரத்தினத்தை பத்தி 
நினைக்கறதையும்‌, அதை வெச்சிருக்கற ரகசியமான 
இடத்தையும்‌ கண்டுபிடிச்சிடுவான்‌. '' 

அது எப்படிங்க...?' 


“இந்த உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்க நிறைய 
இருக்குய்யா. அதுல இதுவும்‌ ஒண்ணுன்னு வையேன்‌. '' 

“சரி மனசுல இருக்கறத சொல்லிட்டு போவட்டும்‌. 
அதனால உங்களுக்கு என்னங்க கஷ்டம்‌? நாம ஜாக்கிரதையா 
இகுநீதுட்டா போவுது... 

“அதுக்காகத்தான்‌ உன்கூட பேசிகட்டிருக்கேன்‌... அவன்‌ 
அந்த நாகரத்தினத்துக்காக என்னென்னவெல்லாமோ 
செய்துருக்கான்‌. அதை என்கிட்ட இருந்து வாங்காம 
போகமாட்டானாம்‌...! ஆமா பரணி இன்னிக்கு வேலைக்கு 
வந்தானா?" 

“இதுவரை வரலீங்க... 

“அவன்‌ இப்போ பனார்ஸியோட கையாள்‌ 
ஆயிட்டான்னு நினைக்கிறேன்‌. அதுதான்‌ வரலை... 

“என்னென்னமோ சொல்றீங்களேண்ணே... 

“ஆமாம்‌... பரணியோ அந்த ஆளோ கடைக்கு வந்தா 
வெளியே கூட்டிக்கிட்டு போயிடு. உன்‌ மனசுல இருக்கறத 
அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும்‌ அசந்துடாதே. கூடிய வரை 
யாரையும்‌ என்னைப்‌ பார்க்க அனுமதிக்காதே. இந்த 
கூலிங்கிளாஸ்‌ எதுக்குன்னு கேட்டீல்ல...2 

ஆமாங்க... 

அந்த பனார்ஸிதாஸ்க்கு ஒருத்தரோட கண்ணுதான்‌ 
கணக்கு. கண்ணைப்‌ பார்த்து மனசுல நுழைஞ்சு நாம 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 105 


நினைக்கறத அவங்க தெரிஞ்சுக்கறாங்கன்னு கேள்விப்‌ 
பட்டடேன்‌... தப்பித்‌ தவறி என்னைப்‌ பாக்க நேர்ந்தாலும்‌ 
இந்த கண்ணைப்‌ பார்த்துடக்‌ கூடாது பாரு. அதான்‌ 
கூலிங்கிளாஸ்‌ போட்ருக்கேன்‌... அதோட முகத்துல கறுப்பா 
எது இருந்தாலும்‌ எதிராளி திருஷ்டியை-சலனப்படுத்தும்னும்‌ 
சொல்வாங்க] 

நடச்சிவத்தின்‌ விளக்கம்‌ சந்தானத்தை ஆச்சரியத்தில்‌ 
அமிழ்த்திக்‌ கொண்டிருக்கும்போதே கடை முகப்பில்‌ 
பனார்ஸிதாஸின்‌ கார்‌ தேங்கி நிற்க, பனார்ஸியும்‌ பரணியும்‌ 
இறங்கினார்கள்‌. ஆனால்‌ பனார்ஸி முற்றிலும்‌ வேறு 
விதத்தில்‌ ஒரு பஞ்சாபி சங்கைப்‌ போல உருமாறியிருந்தார்‌. 

இருவரும்‌ கடைக்குள்‌ பிரவேசித்தனர்‌. 

பரணியைப்‌ பார்த்த சிப்பந்திகளிடம்‌ சிரிப்பு. 

“முதலாளி இருக்காரா கணேசா. ..??' 

“உள்ளே சந்தானத்தோட பேசிக்கிட்டிருக்காரு... 

“சிங்‌... வாங்க நாமளும்‌ உள்ளபோய்‌ அவரைப்‌ 
பார்ப்போம்‌.” 

பரணி உரிமையும்‌ உற்சாகமுமாக நடந்தான்‌. 

பயங்கர  எச்சரிக்கையோடும்‌ ஆச்சரிய அதிசய 
உணர்ச்சிகளோடும்‌ சந்தானம்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு 
வெளியேறும்‌ போது அவரைத்‌ தள்ளிக்‌ கொண்டு இருவரும்‌ 
உள்ளே நுழைந்தனர்‌. 

சந்தானம்‌ திணறிப்போனார்‌! 


14 


பனார்ஸிதாஸும்‌, பரணியும்‌ நுழைந்த வேகத்தைப்‌ 
பார்த்து தடுமாறிப்‌ போய்விட்டார்‌ சந்தானம்‌. அவர்களோ 
மர்ருளவென்று உள்ளே நுழைந்திருந்தனர்‌. 


106 அரண்மனை ரகசியம்‌ 


நடச்சிவம்‌ இருவரையும்‌ எதிர்பார்க்கவேயில்லை. 
சந்தானத்துடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது கழட்டி 
வைத்திருந்த கண்ணாடி பக்கவாட்டில்‌ இருந்தது. அதை 
வேகமாக எடுத்து அணிந்தபடியே, ''ஏய்‌ பரணி... என்ன இது 
திறந்த வீட்டுக்குள்ள நாய்‌ நுழையற மாதிரி நுழைஞ்சுக்‌ 
கிட்டு''-என்று கத்தத்தான்‌ நடச்சிவத்துக்கு நேரம்‌ சரியாக 
இருந்தது. 

ஆனால்‌ அந்த இடைவெளியே போதுமானதாக இருந்தது 
பனார்ஸிதாஸாக்கு அதற்குள்‌ நடச்சிவத்தின்‌ கண்களைப்‌ 
பார்த்து முடித்ததும்‌ மகனே உனக்கு இவ்வளவு 
தெரிஞ்சிருக்காக்கும்‌?' என்னும்‌ கேள்வி மனதினுள்‌ 
எழுந்தது. 

பரணி நடச்சிவத்தை சமாளிக்க ஆரம்பித்தான்‌. 

சந்தானமும்‌ அங்கேயே நின்று கொண்டு கவனிக்க 
ஆரம்பித்தார்‌. 

“முதலாளி... இவர்‌ பேர்‌ ஹிர்வானி. பஞ்சாப்ல இருந்து 
வந்துருக்கார்‌. அங்க தங்க வியாபாரத்துல இவர்‌ பெரிய 
புலின்னு கேள்விப்பட்டுதான்‌. கூட்டிகிட்டு வந்தேன்‌... 

-பரணி சாதுர்யமாக பனார்ஸிதாஸை ஹிர்வானி என்று 
நடச்சிவத்திடம்‌ அறிமுகப்படுத்த, நடச்சிவத்தின்‌ பார்வை 
பனார்ஸியை துளையிடுவதுபோல பார்த்தது. பதிலுக்கு 
பனார்ஸியும்‌ நடச்சிவத்தை பார்த்த பார்வையில்‌ பூச்சி 
பறந்தது. 

'கோடிக்கணக்கில்‌ தங்க வியாபாரம்‌ செய்ய வரும்‌ ஒரு 
வியாபாரி இப்படி சாதாரணமாக நண்பர்களை அறிமுகப்‌ 
படுத்துகிற மாதிரி எல்லாம்‌ அறிமுகமாகவே மாட்டார்‌. 

லாட்ஜிலோ இல்லை எங்காவது வியாபாரியின்‌ 
வீட்டிலோ தங்கியிருக்க கடை வியாபாரிகள்‌ பெரிய 
பூங்கொத்துடன்‌ போய்த்தான்‌ பார்ப்பார்கள்‌. 

இதென்ன அல்பமாய்‌... பரணி ஏதாவது கோல்மால்‌ 
செய்கிறானா? * 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 107 


நடச்சிவத்துக்குள்‌ எண்ணங்கள்‌ நெளிசலெடுக்க 
அரைமனதாக, “'ஹமலாசிங்ஜி... என்று பனார்ஸியை 
நோக்கி கையை நீட்டினார்‌. 

நடச்சிவம்‌ அப்படி நினைப்பது பனார்ஸிக்குள்ளும்‌ 
ரேடியோ ஒலிபரப்பு போல பரவியதில்‌ மீண்டும்‌ 
பனார்ஸியிடம்‌ ஒரு மர்மச்‌ சிரிப்பு. அந்த சிரிப்புடன்‌ கையை 
குலுக்கினார்‌. 

சந்தானம்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தார்‌. 

நடச்சிவம்‌ சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி 
“சந்தானம்‌ நம்ம சிங்கை கூட்டிக்ட்டு போய்‌ அவரோட 
பிஸினஸ்‌ பத்தி கமிஷன்‌ பத்தி எல்லாம்‌ பேசக்கட்டிரு. நான்‌ 
பரணிடைட பேசிட்டு கூப்பிட்றேன்‌. பரணி நீ இரு. ''-என்றார்‌. 

அதைத்‌ தொடர்ந்து சந்தானம்‌ பனார்ஸியை பார்க்க, 
பனார்ஸியும்‌ புன்னகை அழியாத முகத்துடன்‌ சந்தானத்துடன்‌ 
வெளியேறினார்‌. 

உள்ளே பரணியும்‌ நடச்சிவமும்‌ மட்டும்‌... 

ஏ.சி.மெஷினின்‌ சன்னமான 'கொர்ர்ர்‌' சப்தம்‌ அங்கு 
நிலவிய நிசப்தத்தில்‌ துல்லியமாகக்‌ கேட்க, நடச்சிவம்‌ 
பேப்பர்‌ வெயிட்டை தூக்கிப்‌ போட்டபடியே பேச்சை 
ஆரம்பித்தார்‌. 

“என்ன பரணி யார்‌ இந்த ஹிர்வானி... 
புதுசா? *'-கேள்வியே நான்‌ உன்னை சந்தேகிக்கிறேன்‌ என்று 
சொல்லாமல்‌ சொன்னது. 

“அதான்‌ சொன்னேங்களே... ஹிர்வானி ஒரு தங்க 
வியாபாரி முதலாளி... 


“எந்த தங்க வியாபாரிலே இப்படி சொல்லாம 
கொள்ளாம சென்ட்‌ வியாபாரி மாதிரி கடைக்கு வருவான்‌? '* 

“அது... அது... இவர்‌ ரொம்ப சிம்பிளான மனுஷன்‌ 
முதலாளி... 


108 அரண்மனை ரகசியம்‌ 


்‌'அப்படிங்களா... ஆமா நான்‌ உன்னை பனார்ஸிதாஸை 
கவனிக்க அனுப்பிச்சேனா இல்ல இந்த ஹிர்வானியை 
கூட்டிக்கிட்டு வர அனுப்பிச்சேனா? '' 

்‌''பனார்ஸி காலைல வைகை எக்ஸ்பிரஸ்ல சென்னை 
புறப்பட்டு போயிட்டார்‌ முதலாளி. வழில இவரை 
பார்த்தேன்‌. சரி நமக்கு பயன்படுவார்னு கூட்டிக்கிட்டு 
வந்தேன்‌. டேக்ஸ்‌ சிக்கல்லாம்‌ இல்லாம இருபத்திநாலு 
காரட்‌ தங்கத்தை இருபத்திரெண்டு காரட்‌ விலைக்கு 
தராறாம்‌... மூணு மாசம்‌ கழிச்சு பணம்‌ கொடுத்தா 
போதுமாம்‌. ஆனா செக்யூரிட்டிக்கு ஜாமீன்‌ மட்டும்‌ 
கொடுக்கணுமாம்‌... 

-பரணி தான்‌ சொல்ல விரும்பிய பொய்யை தொழில்‌ 
சுத்தமாகவே சொன்னான்‌. நடச்சிவம்‌ முகத்தில்‌ பரணியை 
துளியும்‌ நம்பியிராத உணர்ச்சிகளின்‌ கலவை. ஊன்றிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டேயிருந்தார்‌. 

பரணிக்கு கூசியது. 

“முதலாளி! எதுக்கு அப்படி பாக்கறீங்க? '' 

“பாக்காம...??? 

“என்ன முதலாளி நான்‌ ஏதாவது தப்பா பேசிட்டேனா...??' 

“பரணி எனக்கு இந்த தங்க வியாபாரத்துல முப்பது 
வருஷ அனுபவம்‌... என்‌ குடும்பத்துக்கு எழுபத்தஞ்சு வருஷ 
அனுபவம்‌ தெரியும்‌ தானே...?"' 

“தெரியும்‌ முதலாளி!” 

்‌“தெரிஞ்சுமா என்‌ காதுலையே பூ சுத்தறே 2 '' 

“என்ன முதலாளி சொல்றீங்க... 9 

“எனக்கு துரோகம்‌ பண்றதுன்னு நீ முடிவு 
பண்ணிட்டேன்னு சொல்றேன்‌. '' 

“முதலாளி... 

“ஸ்ஸ்சு... யார்‌ அந்த ஹிர்வானி? உண்மையைச்‌ 
சொல்லு... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 109 


-நடச்சிவம்‌ தான்‌ பெரிய கில்லாடிதான்‌ என்பது போல 
பரணியை மடக்கும்போது பக்கத்தில்‌ இருந்த இன்டர்காம்‌ 
சிணுங்கியது. காதைக்‌ கொடுத்தார்‌. முகத்தில்‌ க்ஷணத்தில்‌ 
மாற்றங்கள்‌! கண்கள்‌ அகண்டு திறந்து, நெற்றி விரைப்புக்கு 
வந்த அவரிடம்‌ மளமளவென்று மாற்றங்கள்‌. பரணிக்கு 
எல்லாமே வியப்பாக இருந்தது. 

சரியாக இரண்டு நிமிடங்கள்‌. நூற்றி இருபது நொடிகள்‌... 
நூற்றி இருபத்தியோராவது நொடி அறைக்‌ கதவு திறந்து 
கொள்ள பனார்ஸிதாஸ்‌ எட்டிப்‌ பார்த்தார்‌. 

அவரைப்‌ பார்த்த நொடி நடச்சிவம்‌ எழுந்து நின்றார்‌. 

“என்ன நடச்சிவம்‌... எப்படி இருக்கே? 

“இருக்கேன்‌ பனார்ஸி... 

“என்னைச்‌ சந்திக்காம ஏமாத்திடலாம்னு நினைச்சே 
இல்ல... 

“தப்புதான்‌ பனார்ஸி... 

“சரி, அந்த நாகரத்தினக்‌ கல்லைத்‌ தறீயா? '' 

“தறேன்‌ பனார்ஸி... கட்டாயம்‌ தறேன்‌. '' 

“திரடின கல்லு... இனி உனக்கெதுக்கு. அதைக்‌ 
கொடுத்துட்டு தப்புக்கு பிராயச்சித்தம்‌ செய்துக்கோ...' 

“செய்துட்றேன்‌ பனார்ஸி... 

-பனார்ஸிதாஸின்‌ பேச்சும்‌ நடச்சிவத்தன்‌ பதிலும்‌ 
பரணியை ஆச்சரியத்தில்‌ புரட்டி எடுக்க ஆரம்பித்தது. 

'என்ன நடக்கிறது இங்கே?'-கேள்வி அவன்‌ பொட்டில்‌ 
தட்டியது. நடச்சிவமோ தான்‌ அமர்ந்திருந்த இலவம்‌ பஞ்சுத்‌ 
திண்டை ஒதுக்கி தரையில்‌ தெரிந்த சில அட்டைகளை விலக்க 
ஆரம்பித்திருந்தார்‌. அட்டைகள்‌ விலக்கப்பட்ட இடத்தில்‌.. 
தரையில குழி தோண்டியதற்கான தடயங்கள்‌. அங்கே மளமள 
வென்று மண்ணை அப்புறப்படுத்த ஒரு மரப்பெட்டி தெரிந்தது. 

அதை வெளியே எடுத்து பெட்டியைத்‌ திறந்தார்‌. உள்ளே 
அந்த நாகரத்தினம்‌! 


110 அரண்மனை ரகசியம்‌ 


பவ்யமாக நாகரத்தினத்தை பெட்டியோடு பனார்ஸியிடம்‌ 
நீட்டினார்‌. பனார்ஸியும்‌ சிரித்தபடியே வாங்கிக்‌ கொண்டார்‌. 
அப்படியே பார்வை பரணி பக்கம்‌ திரும்பியது. 

“சேட்‌... என்ன இதெல்லாம்‌... என்னால நம்ப முடியல 
சேட்‌... 

-பரணி திக்கித்‌ திணறினான்‌. 

“இன்னும்‌ நம்ப முடியாத பல விஷயங்கள்‌ இருக்கு 
பரணி... இப்ப இந்த நடச்சிவம்‌ என்னோட கட்டுல 
இருக்கான்‌. இந்த நிமிஷம்‌ உனக்கொரு உண்மையை 
சொல்லட்டுமா? '' 

“என்ன சேட்‌...??' 

“வா... போகும்‌ போது சொல்றேன்‌. €க்கிரம்‌''-இருவரும்‌ 
அறையை விட்டு வெளியே வந்தார்கள்‌. அறைக்கு வெளியே 
ஒரு ஒடுக்கமான வராண்டாவில்‌ நடந்து ஒரு கதவைத்‌ திறந்து 
கொண்டு கடைக்குள்‌ நுழைந்தபோது கடை நிசப்தமாக 
இருந்தது. கசகசவென்று பொங்கி வழியும்‌ வாடிக்கையாளர்‌ 
கள்‌ ஒருவர்கூட இல்லை. 

கடையில்‌ வேலை பார்ப்பவர்கள்‌ ஒரு சிலையைப்‌ போல 
உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்‌. 

கணேசன்‌ கல்லாவில்‌ கிட்டத்தட்ட ஒரு கல்லாட்டம்‌ 
துளிகூட அசைவின்றி தெரிந்தான்‌. சந்தானமோ உட்கார்ந்த 
நிலையில்‌ ஒரு யோகியைப்‌ போல எங்கேயோ பார்த்தபடி 
இருந்தார்‌. 

பரணிக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. “சேட்‌ 
என்ன இது... ஏன்‌ இவங்கெல்லாம்‌ இப்படி சிலை மாதிரி 
இருக்காங்க... 2 '* 

-பனார்ஸியை பின்தொடர்ந்தபடியே பரணி தன்‌ 
ஆச்சரியத்தை வார்த்தைளில்‌ கொட்டினான்‌. 

அதான்‌ சொன்னேன்ல... எல்லாரும்‌ இப்ப என்னோட 
கட்டுல இருக்காங்க. சரியா ஒண்ணேகால்‌ நாழிகை இப்படி 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 111 


இருப்பாங்க. அப்புறம்‌ விடுபட்டுடுவாங்க. அதுக்குள்ள நாம 
இரண்டு பேரும்‌ இந்த ஊர்‌ எல்லையை தாண்டிடணும்‌. 
கமான... 

பதிலோடு வாயில்‌ வழியாக வெளியேவர டாக்ஸி 
காத்துக்‌ கொண்டிருந்தது. ஏறி அமர்ந்த நிலையில்‌ சிட்டாகப்‌ 
பறக்க ஆரம்பித்தது... 

உள்ளே... 

சேட்‌ என்னால முடியல... எப்படி இது சாத்யம்‌? கட்டு 
அது இதுன்னு சொல்றீங்களே, எதாவது மாயா ஜாலமா? '' 

்‌“புரியலேன்னா மாயாஜாலம்‌. புரிஞ்சா மெஸ்மரிசம்‌... 

்‌“மெஸ்மரிசமா...?'* 

“அமா... கிட்டத்தட்ட அப்படித்தான்‌... பீதாம்பர 
ஜாலவித்தைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? '' 

“என்னென்னமோ சொல்றீங்களே சேட்‌...9'' 

“என்னப்பா நீ. பீதாம்பரய்யர்ங்கறவர்‌ உங்க தமிழ்‌ 
ஆள்தான்‌. அவர்‌ ஜாலவித்தைல பலே கில்லாடி. 1008 வித்தை 
தெரியும்‌ அவருக்கு... அவர்‌ எழுதின புத்தகத்தை படிச்சு நான்‌ 
பல விஷயங்களைத்‌ தெரிஞ்சுக்ட்டேன்‌. நீயோ எதுவுமே 
தெரியாதுங்கறே... '* 

“உண்மைதான்‌ சேட்‌... எனக்கு இந்த தலைமுறைக்கே 
இந்த மாதிரி விஷயங்கள்‌ எதுவும்‌ தெரியாது. நாங்க படிச்ச 
விஞ்ஞானம்‌ இதையெல்லாம்‌ ஏமாற்று வேலைன்னு ஒரே 
வார்த்தைல சொல்லி ஒதுக்கிட்டதால எங்களுக்கு இதுல 
இண்ட்ரஸ்ட்‌ இல்லை அது சரி... எப்படி சேட்‌ என்‌ முதலாளி 
லட்டு மாதிரி நாகரத்தினக்‌ கல்லை எடுத்துக்‌ கொடுத்தார்‌? 
அதை அடைய நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டி 
யிருக்கும்னு நினைச்சேன்‌. '' 

அதுக்கு பேர்தான்‌ நயனக்கட்டு. பல சித்தர்கள்‌ இந்த 
வித்தைல பேர்போனவங்க. நானும்‌ நீயும்‌ உள்ள நுழைஞ்ச 
நொடி கண்ணாடி போடாம இருந்த நடச்சிவத்தை நான்‌ 


112 அரண்மனை ரகசியம்‌ 


பார்த்ததுமே அவன்‌ நாகரத்தினத்தை அவன்‌ உட்கார்ந்‌ 
திருக்குற இடத்துக்குக்‌ கழே குழிதோண்டி புதைச்சு 
வெச்சிருக்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே சமயம்‌ 
அவன்‌ என்னை சந்தேகப்பட்டு வெளிய அனுப்பினான்‌. 
வெளியே போன நான்‌ கடைல இருந்தபடி அவ்வளவு 
பேரையும்‌ என்‌ பார்வையால கட்டிப்‌ போட்டேன்‌. கட்டிப்‌ 
போட்டுட்டு இன்டர்காம்ல நடச்சிவத்தோட பேசினேன்‌. 
பேச்சால நடச்சிவத்தையும்‌ கட்டினேன்‌. உள்ள வந்தேன்‌. 
மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம்போல நாகரத்தினக்‌ கல்லை 
எடுத்துக்‌ கொடுத்துட்டான்‌. மத்ததெல்லாம்தான்‌ உனக்கு 
தெரியுமே...” 

“எல்லாமே பிரமிப்பா இருக்கு... எந்த காலத்துல 
வாழறோம்னு சந்தேகமாவும்‌ இருக்கு. கதைகள்ல படிச்ச 
விஷயங்கள்‌... சினிமால இராஃபிக்ஸ்ல காட்டப்பட்ற 
மாயாஜாலங்கள்‌. இப்ப என்‌ எதுக்க நடக்குது. சரி... இப்ப 
அடுத்து நாம என்ன செய்யப்‌ போறோம்‌?" 

-பரணி கேட்க, '“களத்தூருக்கு தான்‌ முதல்ல போகணும்‌ '' 
என்று பனார்ஸியும்‌ சொல்ல, டிரைவிங்‌ சீட்டில இருந்தபடி 
டிரைவ்‌ செய்து கொண்டிருந்த டிரைவரும்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. முருகன்‌! 


15 


டங்கஜ்தாஸை களத்தூருக்கும்‌, பின்‌ நாமமேட்டுக்கும்‌ 
ஒரு டாக்ஸியில்‌ அழைத்துச்‌ சென்ற முருகன்தான்‌ திரும்பி 
பார்த்தான்‌. 

பனார்ஸிதாஸ்‌ பேசப்பேச அவனுக்கு எல்லாமே 
விளங்கிவிட்டது. குறிப்பாக 'மனக்கட்டு, நயனக்கட்டு' 
என்று பனார்ஸி பேசியது அவனை மிரட்டிற்றோ என்னவோ 
உள்ளுக்குள்‌ பயம்‌ தோன்றி, கைகளில்‌ உதறலெலடுக்கத்‌ 
தொடங்கியது. காரும்‌ சற்று தாறுமாறாக ஓடியது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 113 


“டிரைவர்‌... ''-பனார்ஸிதாஸ்‌ கவனத்‌ தடுமாற்றத்தை 
உணர்ந்து கூப்பிட்டார்‌. 

“சார்‌... 

“ஒழுங்கா காரை ஓட்டாம ஏன்‌ தடுமாறுறே...?'" 

“அது... அது... அது வந்து ஒண்ணுமில்லீங்க. நீங்க 
சொன்ன விஷயங்களைக்‌ கேட்டு பயமாப்‌ 
போச்சுங்க ''-அவன்‌ சுதாரித்து காரை ஓட்டியபடி 
சமாளித்தான்‌. 

அப்படியா... வண்டியைக்‌ கொஞ்சம்‌ நிறுத்தறியா? '' 

"எதுக்குங்க... 9? 

“இப்ப நிறுத்தப்‌ போறியா இல்லையா...??' 

-அதட்டினார்‌ பனார்ஸி. அவனும்‌ காரை ஓரமாக ஒதுக்கி 
நிறுத்திவிட்டு திரும்பினான்‌. ஏராளமான தடுமாற்றத்தில்‌ 
இருந்தான்‌. வியர்வைப்‌ பாம்புகள்‌ கழுத்தில்‌ கபடி 
விளையாடிக்‌ கொண்டிருந்தன. மனதுக்குள்‌ பங்கஜ்தாஸ்‌ 
தொடர்பாக ஏகத்துக்கும்‌ நினைவுகள்‌. அது அப்படியே 
பனார்ஸிதாஸுக்குள்ளும்‌ ஓட ஆரம்பித்தது! முகத்தில்‌ 
அதிர்ச்சியும்‌ ஆனந்தமும்‌ ஒரு இனம்புரியாத கவலையாக 
வெளிப்பட்டு ''உண்மையைச்‌ சொல்லு... உனக்கு என்‌ 
அப்பாவைத்‌ தெரியும்தானே?'' என்று அவரை கேட்கச்‌ 
செய்தது. 

“யாருங்க உங்க அப்பா..." 

“டிரைவர்‌... நான்‌, நீ நினைக்கற மாதிரி சாதாரண ஆள்‌ 
இல்லை. இப்பவே உன்னை என்கட்டுக்கு கொண்டு வந்து 
உன்னைப்‌ பார்த்து மலைல இருந்து குதின்னா குதிச்சுடுவே. 
நீ ஞாபகம்‌ வெச்சுக்கோ... உண்மையைச்‌ சொல்லு. உனக்கு 
என்‌ அப்பாவைத்‌ தெரியும்‌ தானே? ''-பனார்ஸியின்‌ கேள்வி, 
முருகனின்‌ தலையை வேகமாக ஆட்டச்‌ செய்தது. பரணியோ 
திகைப்புக்குமேல்‌ திகைப்பு என்பதுபோல்‌ நடப்பதையே 
கவனித்தபடி இருந்தான்‌. 


114 அரண்மனை ரகசியம்‌ 


ஆமா எங்கப்பாவை உனக்கு எப்படி தெரியும்‌?" 

“அது... அது... மதுரை மங்கம்மா சத்திரத்துல தங்க 
்‌ வர்றவங்களுக்கு ஊரை சுத்திக்‌ காட்றது. மத்த ஏற்பாடு 
செய்து தர்றதுன்னு சோலி பாத்துக்கிட்டிருக்கற ஒரு 
கேப்மாரிங்க நான்‌. ஒரு நாள்‌ உங்கய்யா சத்திரத்துல வந்து 
தங்கினார்‌. என்னையும்‌ உதவிக்கு வெச்சுக்கிட்டார்‌... 

-முருகன்‌ விவரிக்க ஆரம்பித்தான்‌. ஓர்‌ அரை மணி நேரம்‌ 
முழுதாக கழித்து முடிந்த நிலையில்‌ நாகமேட்டுக்‌ கரட்டில்‌ 
பங்கஜ்தாஸ்‌ மறைந்து போனதுவரை சொன்னவன்‌, அவர்‌ 
பொருட்களை தானும்‌ டிரைவரும்‌ பங்கு போட்டுக்‌ 
கொண்டதை மட்டும்‌ சொல்லவில்லை. 

பனார்ஸிதாஸ்‌ அதை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து 
கேட்கவில்லை. 

நினைப்பெல்லாம்‌ அவன்‌ சொன்ன நாகமேட்டு 
மேலேயே இருந்தது. ' 

பரணி உசுப்பினான்‌. 

“சேட்‌... அப்ப நாம நாகமேட்டுக்கு போறோமா? 

“ஆமாம்‌ பரணி. பார்த்தியா இந்த நாகரத்தினம்‌ கைக்கு 
வந்த நிமிஷம்‌ அலைச்சலில்லாம வழி தெரியுது. '* 

"ஆமாம்‌ சேட்‌... இந்த டாக்ஸி டிரைவரே இவ்வளவு 
விஷயம்‌ தெரிஞ்சு வெச்சிருப்பான்னு நான்‌ நினைக்கவே 
யில்லை. '' 

அதான்‌ விதி... யாரை எங்கே எப்படிச்‌ சேர்க்கணுமோ 
அப்படிச்‌ சேர்த்துடும்‌. சரி புறப்படுவோம்‌. டிரைவர்‌! காரை 
அந்த நாகமேட்டுக்கு விடு... '' 

-பனார்ஸி காரில்‌ ஏறி அமர்ந்தார்‌. முருகனும்‌ 
தயக்கத்துடன்‌ ஏறியவன்‌ காரை ஸ்டார்ட்‌ செய்யாமல்‌ 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. 

“என்னய்யா... 


அந்த இடத்தை நினைச்சாலே பயமா இருக்குங்க. "' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 115 


அதனால... 2'' 

“அங்க போய்‌ உங்களுக்கும்‌ ஏதாவது ஆயிட்டா?" 
“எதுவும்‌ ஆகாது. நீ போ... 

-பனார்ஸி தைரியம்‌ தர கார்‌ கிளம்பியது. 


ம்ரிலை நேரம்‌! 

கப்பிச்‌ சாலையில்‌ எதிரே தெரியும்‌ நாகர்‌ கரட்டைப்‌ 
பார்த்தபடியே கார்‌ சீறிக்‌ கொண்டிருந்தது. 

“அந்த மலைக்கரடு தாங்க... -காரில்‌ இருந்தபடியே 
சென்னான்‌ முருகன்‌. 

“நல்லது... சீக்கரம்‌ போ... 

“போறேங்க. இப்ப நினைச்சாலும்‌ அந்த கரட்லெ நான்‌ 
பார்த்த பாம்பு என்‌ ஈரக்குலையை நடுக்குதுங்க... 

-சொன்னபடியே ஹாரன்‌ அடித்தான்‌. 

சாலையில்‌ சில ஆடு, மாடுகள்‌. அன்று மலை 
ஏறுகையில்‌ பார்த்த அதே மாட்டுக்காரனதான்‌. 

சூரியன்‌ மேற்கு பள்ளத்தில்‌ விழும்‌ இந்த நேரத்தில்‌ நாகர்‌ 
கரட்டுக்கு ஒரு கார்‌ போவது அவனுக்கு அதிர்ச்சியையும்‌ 
ஆச்சரியத்தையும்‌ தந்திருக்க வேண்டும்‌. நின்று திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. 

“யாருங்க அது... அந்தப்‌ பக்கம்‌ பாதை இல்லீங்க... 
கத்திப்‌ பார்த்தான்‌. அவர்கள்‌ காதில்‌ எதுவும்‌ விழவில்லை. 
கார்‌ அடிவாரத்தில்‌ போய்‌ நின்றது. 

அங்கிருந்து வளைந்து நெளிந்து ஒரு ஒற்றையடிப்‌ பாதை. 
அதுவும்‌ கொஞ்ச தூரத்திற்குத்தான்‌ தெரிந்தது. பிறகு பாறை 
மண்டைகள்தான்‌ தெரிந்தன. உச்சியில்‌ செவ்வக சதுரமாய்‌ 
கோயில்‌ கட்டிடம்‌. 

கீழிருந்து அண்ணாந்து பார்க்கும்போதே என்னவோபோல்‌ 
இருந்தது. 


116 அரண்மனை ரகசியம்‌ 


பனார்ஸி தாமதிக்காமல்‌ ஏறத்‌ தொடங்கினார்‌. 

பரணி தயங்கி நின்றான்‌. 

“பயப்படாம வா...''- என்று அவனையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு நடந்தார்‌. முருகன்‌ காத்திருக்கத்‌ தொடங்கினான்‌. 

““பாத்துங்க... மிரண்டு போவீங்க... என்று அவர்கள்‌ 
மேலேறும்போது கொஞ்சம்‌ புளியைக்‌ கரைத்தான்‌. 

பனார்ஸி அதற்கெல்லாம்‌ அஞ்சவேயில்லை. 

வேகம்‌... நல்ல வேகம்‌... பரணிக்கு கூட மூச்சிரைத்தது. 

“சேட்‌... எப்படி உங்களால இவ்வளவு வேகமா மலை 
ஏற முடியுது? ''-மூச்சுவாங்க கொஞ்சம்‌ வேறு பேச்சும்‌ பேச 
விரும்பினான்‌. 

“யோகம்தான்‌... நீயும்‌ யோகம்‌ கத்துகிட்டா எல்லாமே 
சுலபம்‌. மானசரோவர்ல பல சன்யாசிகள்‌ தக்கை மாதிரி 
ஆகாயத்துலயே மிதந்துக்கிட்டிருப்பாங்க... கேள்விப்‌ 
பட்டிருக்கியா? '' 

“அதெல்லாம்‌ சாத்யமா சேட்‌..." 

“சாத்யமில்லாமலா அந்த பனிமலைல பொட்டுத்‌ 
துணியில்லாம, குளிரை ஒரு பொருட்டா நினைக்காம அந்த 
சன்யாசிங்க திரியறாங்க? '' 

சேட்‌... எல்லாம்‌ சரி சேட்‌. ஒரு பக்கம்‌ இவ்வளவு 
வித்தை தெரிஞ்ச மனுஷங்க வாழற நாட்டுல வறுமை 
எதனால சேட்‌? யுத்தம்‌ ஏன்‌ சேட்‌? எய்ட்ஸ்‌, இனவெறி, 
சாதிச்‌ சண்டை இதெல்லாம்‌ ஏன்‌? உங்களை மாதிரி யோகம்‌ 
தெரிஞ்சவங்க இதையெல்லாம்‌ சரி செய்யக்‌ கூடாதா?” 

“செய்து... 

“செய்தா... என்ன கேள்வி சேட்‌ இது. அப்படி மட்டும்‌ 
செய்துட்டா அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லா நாடும்‌ 
நம்மைப்‌ பார்த்து கையெடுத்து கும்பிடாதா? நம்ம 
விஷயங்கள்தான்‌ பெரிசுன்னு கொண்டாடாதா? '' 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 117 


“கொண்டாடி... 

“அட என்ன சேட்‌. நமக்குத்தானே அதனால பெருமை, 
சந்தோஷம்‌ எல்லாம்‌... 

“இப்ப அதெல்லாம்‌ இல்லைன்னு உனக்குத்‌ 
தெரியமா? ''-ஒரு பாறைமேல்‌ நின்றபடி திரும்பிப்‌ பார்த்து 
கேட்டார்‌. 


“இருக்குதா? '” 

“உனக்குத்‌ தெரியலைன்னு சொல்‌. இதோ பார்‌ பரணி. 
யோகம்‌ சார்ந்த விஷயங்களை, பிரபஞ்ச ரகசியங்களை, இந்த 
உலகத்துல மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தற அறிவால்‌ 
புரிஞ்சுக்க முடியாது. அப்படி முயற்சி செய்தா தப்பு தப்பான 
.அளவுகள்தான்‌ வரும்‌.. லாஜிக்‌ இடிக்கும்‌. முட்டாள்தனம்னு 
புத்தி கூச்சல்‌ போடும்‌. 

இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்க முதல்ல இவற்றை 
மனப்பூர்வமா நம்பணும்‌. சுருக்கமா சொல்லப்‌ போனா, இந்த 
பூமியில்‌ வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்‌ நமக்கு புரிய வந்த 
பிறகுதான்‌ நம்பிக்கை வைப்போம்‌. ஆனா, யோக ரகசியங்கள்‌ | 
அப்படி இல்லை. நம்பிக்கை வைச்சாதான்‌ புரியும்‌. அப்படி 
புரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கறதும்‌ கஷ்டம்‌. 
அது வேண்டாத வேலையும்கூட. அதனாலதான்‌ சித்தர்கள்‌ 
'கண்டவர்‌ விண்டிலர்‌; விண்டவர்‌ கண்டிலர்‌'னு 
சொன்னாங்க... -ஒரு மறைபொருள்‌ ஞானிபோல பனார்ஸி 
சொல்லும்போது ஜெருசலத்தில்‌ உள்ள ஒரு குன்றில்‌ 
இயேசுநாதர்‌ நின்று கொண்டு பேசியதுபோல்‌ இருந்தது 
பரணிக்கு. 

அவர்‌ பேச்சு பாதி புரிந்தது. மீதி புரியவில்லை. ஏறிவந்த 
களைப்பும்‌ அந்த இடைவெளியில்‌ சற்று குறைந்திருந்தது. 

“சரி... சரி... வா...''- அவர்‌ திரும்பவும்‌ மேலேறத்‌ 
தொடங்கினார்‌. பரணிக்கு பயமாக இருந்தாலும்‌ கூடவே 
தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக்‌ கொண்டான்‌. 


118 அரண்மனை ரகசியம்‌ 


எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள்‌ 
வாய்க்கும்‌? 


மேலே காற்று புயலைப்போல வீசிக்‌ கொண்டிருந்தது. 
'ஊவ்வ்‌... ஊவ்வ்‌...!' என்று மிரட்டலான சப்தம்‌. கோயில்‌ 
முகப்பில்‌ இருவரும்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. கதவைத்‌ 
தொட்டு திறக்கப்போன பனார்ஸி ஒருமுறை திரும்பி 
பரணியைப்‌ பார்த்தார்‌. 

அவன்‌ ஆர்வத்தோடு அவரைப்‌ பார்த்தான்‌. “பயமா 
இருக்கா...2'' 

பதிலுக்கு தலையை ஆட்டி ஆமோதித்தான்‌. 

“பயப்படாம வா... 

-சொன்னபடி கதவைத்‌ திறந்தார்‌. எதிரில்‌ பெரிய புற்று. 
படம்‌ எடுத்து ஆடும்‌ பாம்புடன்‌ அன்று முருகன்‌ பார்த்த அதே 
புற்று. அருகில்‌ அகல்‌ விளக்கு ஒன்று எரிந்து 
கொண்டிருந்தது. ஆனால்‌, பாம்பைத்தான்‌ காணவில்லை! 

வெளியே இருள்‌ படரத்‌ தொடங்கியிருந்தது. 

உள்ளே ஒரு அகல்விளக்கின்‌ ஒளியில்‌ பனையோலை ஏடு 
ஒன்று கிடந்தது. 

பனார்ஸிதாஸ்‌ மெல்ல கதவின்‌ நிலைப்படியை 
மிதிக்காமல்‌ கடந்து உள்ளே காலை வைத்தார்‌. 

கைகளை கூப்பிக்‌ கொண்டு ஒரு வினாடி பிரார்த்தனை 
செய்தவர்‌, குனிந்து அந்த ஏட்டை எடுத்து விளக்கின்‌ ஒளியில்‌ 
பார்த்தார்‌. 

சித்திரை விசாகத்தில்‌ அஸ்தமன வேளையில்‌ நாக 
சித்தரைக்‌ காண வலப்பக்கம்‌ வரவும்‌. சர்ப்பம்‌ 
வழிகாட்டும்‌!''-என்று சமஸ்கிருத மொழியில்‌ அதில்‌ 
குறிப்பு! 

படித்தவருக்கு சிலிர்த்தது. திரும்பிப்‌ பார்த்தார்‌. பரணி 
கொட்டக்‌ கொட்ட விழித்தபடி பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


னி 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 119 


“பரணி... பாதை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு... 
என்றபடியே வெளியே வந்தார்‌. 

“என்ன சேட்‌... என்ன ஏடு அது?” 

“இன்னிக்கு விசாக நட்சத்திரம்தானே...??* 

“அதெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியாது சேட்‌. எதுக்கு 
கேட்கறீங்க... 9?" 

“இதுல குறிப்பிட்டிருக்கு பரணி... வா வலப்பக்கமா 
போவோம்‌... ''- சொன்னவர்‌ வெளியே பார்த்தார்‌. 
முழுவதுமாக இருட்டி விட்டிருந்தது. 

“இருட்டிடிச்சே சேட்‌... எது வலது பக்கம்‌? எப்படி 
போகறது...2'* அவன்‌ கேள்விக்கு பதிலாக திரும்ப உள்ளே 
சென்றவர்‌ அகல்விளக்கைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. 
வெளியில்‌ வந்தார்‌. வீசிக்‌ கொண்டிருந்த காற்று யாரோ 
கட்டளையிட்டதுபோல ஓய்ந்துபோய்‌ விளக்கை அழகாக 
எரியவிட்டது. 

“எல்லாமே பிரமிப்பா இருக்கு. ஆளில்லாத இந்த 
இடத்துலையும்‌ ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டிருக்கு. அதோட 
நீங்க வெளில வரவும்‌ வீசிக்கிட்டிருந்த காத்தும்‌ நின்ன 
போச்சு... 

-பரணி தன்‌ பிரமிப்பை வார்த்தைப்படுத்தினான்‌. 

“எல்லாம்‌ நாகரத்தினம்‌ வசப்பட்டதோட விளைவு. வா 
போகலாம்‌. என்‌ அப்பாவும்‌ தாத்தாவும்‌ அநேகமா இங்கதான்‌ 
இருக்கணும்‌... 

-சொன்னபடியே கோவிலுக்கு வலப்பக்கம்‌ நடந்தார்‌. 
வெட்ட வெளி. சில அடி தூரத்தில்‌ அந்த வெளி முடிந்து 
மீண்டும்‌ மலைச்சரிவு ஆரம்பம்‌. அந்தச்‌ சரிவின்‌ 
தொடக்கத்தில்‌ ஒலைக்‌ குறிப்பில்‌ உள்ளடி புற்றில்‌ இருக்க 
வேண்டிய நாகம்‌ நிமிர்ந்து படம்‌ எடுத்த நிலையில்‌... 


120 அரண்மனை ரகசியம்‌ 


16 


வையில்‌ மின்னும்‌ தீபச்சுடரொளி... 

எதிரிலோ ஓட்டில்‌ படித்ததுபோல பாறைமேல்‌ சர்ப்பம்‌ 
சிலிர்த்துப்‌ போன பனார்ஸிதாஸ்‌ பரணியின்‌ பக்கம்‌ 
திரும்பினார்‌. 

அவன்‌ வெலவெலப்பில்‌ இருந்தான்‌. பிரமிப்புக்குமேல்‌ 
பிரமிப்பு அவனைத்‌ திக்குமுக்காட வைத்துக்‌ 
கொண்டிருந்தது. 

“பரணி... வா...''-என்றபடியே பனார்ஸி நடந்தார்‌. 

“சேட்‌! அங்க பாருங்க பாம்பு... கடிச்சடப்‌ போகுது... 

அது கடிக்கத்‌ காத்திருக்கற பாம்பு இல்ல பரணி. 
தைரியமா வா...''-பனார்ஸி முன்னால்‌ நடந்தார்‌. பரணி பின்‌ 
தொடர்ந்தான்‌. 

அந்தப்‌ பாம்பு அவர்கள்‌ இருவருக்கும்‌ முன்னால்‌ 
அவர்களைப்‌ பார்த்துவிட்டு பயந்து ஓடுவது போலத்தான்‌ 
பரணிக்கு தோன்றியது. 

“சேட்‌... நாகரத்தினம்‌ இருக்கறதாலதான்‌ இந்தப்‌ பாம்பு 
நம்மை எதுவும்‌ செய்யாம பயந்து ஓடுதா? '' 

-பரணியின்‌ கேள்விக்கு பனார்ஸி பதில்‌ சொல்லாமல்‌ 
வேகமாக நடந்தார்‌. 

அது பாறைகளில்‌ புகுந்து மறைந்து விடாமல்‌ ஒரு 
ஒற்றையடித்‌ தடத்தில்‌ ஓடியது... தடம்‌ ஆங்காங்கே 
வளைந்து திரும்பி 8ழிறங்கிக்‌ கொண்டிருந்தது. 

சுற்றிலும்‌ கும்மிருட்டு... 

அகல்‌ விளக்கின்‌ ஒளிபட்ட இடத்தில்‌ மட்டும்‌ தெரியும்‌. 
பாதை. ஆனாலும்‌ வழி பிசிறில்லாமல்‌ துல்லியமாகத்‌ தெரிந்‌ 
தது. சிறிது தூரத்திலேயே ஒப்பந்த ஒளி திகுதிகுவெனத்‌ தெரிய 
ஒரு மரத்தடியும்‌ அதை ஒட்டி ஒரு குகையும்‌ தெரிந்தது. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 121 


குகை வாசலில்‌ ஒருவர்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. 

அவரைப்‌ பார்க்கவும்‌ பனார்ஸி, ''பிதாஜீ... என்று 
பரவசமாகிக்‌ குரலெடுத்து விட்டார்‌. 

அவரும்‌ நிமிர்ந்து பார்த்தார்‌. பங்கஜ்தாஸ்தான்‌! 

அந்த நொடிப்‌ போதில்‌ பாம்பும்‌ எங்கு போயிற்று என்று 
தெரியவில்லை. 

“பனார்ஸி... வந்துட்டியா?'' -பங்கஜ்தாஸ்‌ எழுந்து 
முன்னால்‌ வந்தார்‌. தாடியும்‌ மீசையுமாக ஒரு சாமியாரைப்‌ 
போல்‌ இருந்தார்‌. பனார்ஸியோடு வந்த பரணியையும்‌ ஒரு 
பார்வை பார்த்தார்‌. 

'“பிதாஜி... இவன்‌ பேர்‌ பரணி. எனக்கு துணைக்குக்‌ 
கூட்டிக்கிட்டு வந்தேன்‌. நடச்சிவத்துக்கிட்ட வேலை பாக்கற 
பையன. '' 

-அந்த அறிமுகம்‌ பங்கஜ்தாஸ்‌ முகத்தில்‌ ஒரு சின்னச்‌ 
சிரிப்பை உருவாக்கியது. பரணி பதிலுக்கு அவரை 
மலங்கமலங்கப்‌ பார்த்தான்‌. 

““பிதாஜி! உங்களை இவ்வளவு சுலபமாவும்‌ சக்கரமாவும்‌ 
பார்ப்பேன்னு நான்‌ எதிர்‌ பார்க்கவேயில்லை. நாக 
ரத்தினத்தை வசப்படுத்திட்டேன்‌. அது வசமான நிமிஷத்துல 
இருந்து ஒரு தடையில்லை. நீங்க இங்க என்ன பண்றீங்க? 
இந்தக்‌ கரடு... இந்த சூழ்நிலை எல்லாம்‌ எனக்குப்‌ புதிசா 
இருக்கு. ''-ஹிந்தியில்‌ அவர்‌ பேசியது பரணிக்கு பாதி 
புரிந்தது. மீதி புரியவில்லை. பங்கஜ்தாஸ்‌ பதிலுக்கு எதுவும்‌ 
பேசவில்லை. பனார்ஸியை கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
குகைக்குள்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 

குகை உள்ளே விஸ்தாரமாக இருந்தது. பளிச்சென்று 
தீப்பந்த ஒளியோடு பார்க்கக்கூடிய விதத்திலும்‌ இருந்தது. 
உள்ளே ஆங்காங்கே சிலர்‌ உட்கார்ந்து கொண்டு புத்தகம்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


122 அரண்மனை ரகசியம்‌ 


்‌“பனார்ஸி! இது ஒரு யோகாஸ்ரமம்‌! உலகத்துல இந்த 
மாதிரி ஆஸ்ரமங்கள்‌ ஏழு இடத்துலதான்‌ இருக்கு. இந்த 
ஆஸ்ரமத்தோட தலைவர்‌ நாகசித்தர்‌. அதோ..." 

-பங்கஜ்தாஸ்‌ படுத்துக்‌ கொண்டிருந்த ஒருவரை நோக்கி 
கையைக்‌ காட்டினார்‌. 

''பிதாஜி... படுத்துக்கிட்டிருக்காரே அவரா...?”' 

-பனார்ஸியின்‌ கேள்விக்கு, ““போய்‌ அவரைத்‌ தொட்டுப்‌ 
பார்‌...” என்கற கட்டளையான பதில்‌ பங்கஜ்தாஸிடம்‌! 

பங்கஜ்தாஸ்‌ சொல்லும்‌ போதும்‌ அதை பனார்ஸி 
கேட்டுக்‌ கொள்ளும்போதும்‌ மற்ற யாரும்‌ அதைக்‌ 
கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. 

ஒரு பார்க்குள்ளே காற்று வாங்க வந்தவர்கள்‌ எப்படி 
எனக்கென்ன என்று இருப்பார்களோ அப்படித்தான்‌ 
இருந்தார்கள்‌. ஆச்சரிய சமுத்திரம்‌ அலை வீச பரணிக்குள்‌ 
தொடர்ந்து பொங்கியது. 

பனார்ஸி பங்கஜ்தாஸ்‌ சொன்ன நாகசித்தரை நெருங்கிக்‌ 
குனிந்து பார்க்கத்‌ தொடங்கியிருந்தார்‌. 

நாகசித்தர்‌ மூச்சுக்கூட விடாமல்‌ ஒரு சவம்போலத்தான்‌ 
தெரிந்தார்‌. 

மூக்கத்‌ துவாரங்கள்‌ அருகே கையை வைத்தபோது அது 
சரிதான்‌ என்று தோன்றியது. 

''பிதாஜி... இவர்‌ தூங்கறாரா... இல்ல...” 

“அவர்‌ இப்ப சமாதில இருக்கார்‌. நெஞ்சுக்குழில கால்‌ 
பலம்‌ காற்று மட்டும்‌ ஜீவனா இருக்கு. ஆத்மா வெளியே 
உலாவப்‌ போயிருக்கு. உனக்குக்கூட வழி காட்டி 
யிருப்பாரே... 

“எனக்கு வழி...? என்ன சொல்றீங்க... 9" 

“ஒரு சர்ப்பம்‌ உனக்கு வழி காட்டலை? '' 


“ஆங்‌... அது... அது... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 123 


“இவர்தான்‌. என்ன பனார்ஸி நம்ப முடியலையா? '' 

“ல்ல பிதாஜி... நான்‌ என்ன பரணியா இதையெல்லாம்‌ 
நம்ப முடியலைன்னு சொல்லி வாய்‌ பிளக்க...? நானும்‌ ஒரு 
யோகியாச்சே! நம்பறேன்‌. நம்பறேன்‌. '' 

-பங்கஜ்தாஸ்‌ பதிலுக்கு சிரித்தார்‌. 

“சேட்‌... என்ன சேட்‌ இதெல்லாம்‌? நான்‌ ஏதாவது கனவு 
காண்றேனா...? இங்க என்ன நடக்குது? '* 

- பரணி படபடத்தான்‌. வெலவெலத்தான்‌. துடி 
துடித்தான்‌. தன்னைக்‌ கிள்ளியும்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. 

“அதான்‌ சொன்னேனே தம்பி... இது ஒரு யோகாஸ்ரமம்‌. '' 

்‌'அப்படின்னா...?'' 

“விஞ்ஞான ஆராய்ச்சிக்‌ கூடம்‌ மாதிரி இது ஒரு 
மெய்ஞ்ஞான ஆராய்ச்சிக்‌ கூடம்‌." 

“இங்க எல்லாரும்‌ என்ன பண்ணுவீங்க? மந்திரம்‌ 
சொல்வீங்களா...? சாமியைப்‌ பார்க்க பூஜையெல்லாம்‌ 
செய்வீங்களா? '' 

“அதெல்லாம்‌ ஆரம்பநிலை உள்ளவங்க செய்யறது. 
இங்க அப்படி இல்லை... '' 

“அப்படி இல்லைன்னா...?'" 

“உனக்கு சொன்னா புரியாது. ஆனா ஆவன்னா கூட 
எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாத ஒருத்தன்கட்ட ஒரு அல்ஜிப்ரா 
தியரியைக்‌ கொடுத்துக்‌ கணக்குப்‌ போடுன்னா அவனால 
முடியுமா?" 

என்னென்னமோ சொல்றீங்க. சாமியாருங்கன்னாலே 
இப்படித்தானா? புரியவைக்க முடியலைன்னா உன்னால 
புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றதா? '* 

“வேற எப்படிச்‌ சொல்றது...? கூடு விட்டுக்‌ கூடு 
பாயறதப்‌ பத்தியும்‌, உணவில்லாம வாழறதப்பத்தியும்‌, 
கண்ணை மூடிக்கிட்டு பாக்கறதப்‌ பத்தியும்‌ எந்த 


124 அரண்மனை ரகசியம்‌ 


பாஷையாலையும்‌ புரிய வைக்க முடியாது. அது 
அனுபவம்‌... தனிப்பட்ட அனுபவம்‌ தம்பி.” 

அது சரி... தங்கம்‌ வைரம்னு வித்துக்கிட்டு வியாபாரியா 
இருந்த நீங்க எப்படி இங்க... 

“இப்பத்தான்‌ அர்த்தத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்கே... 
உலகத்துல அந்தஸ்தோட வாழறதுக்கு நாங்க செய்த 
வியாபாரம்‌ உங்க ஊர்‌ மீனாட்சி கருணையால ஒரு முடிவுக்கு 
வந்தாச்சு. இனி எங்களுக்கு அது வேண்டாம்‌. தங்க வைர 
வியாபாரிங்க அந்தஸ்தைவிட மஹாயோகிங்கற அந்தஸ்து 
ரொம்பப்‌ பெரிசுன்னு உணர்ந்துட்டோம்‌... 

-பங்கஜ்தாஸ்‌ பதிலுடன்‌ நடந்தார்‌. குகை வளர்ந்து 
கொண்டே போவது போல்‌ தோன்றியது. உள்ளே ஒரு மணி 
மண்டபம்‌ போல ஓர்‌ இடம்‌. அதன்‌ மையத்தில்‌ படுக்கை 
நிலையில்‌ செம்பவழ தேவி விக்கிரகம்‌. 

அதன்‌ அருகில்‌ பனார்ஸியின்‌ தாத்தாவும்‌ பங்கஜ்தாஸின்‌ 
அப்பாவுமான அமர்நாத்ஜி உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. 

“இதென்ன சேட்‌... சாமி சிலைங்க நின்னுக்கிட்டுல்ல 
இருக்கும்‌? இங்க படுக்க வைக்கப்பட்டிருக்கே... 2 !! 

“இது பவழச்சிலை. இது ஸ்ரீ சகரம்‌ மேல ஸ்தாபிக்கப்‌ 
பட்டு உரிய முறைப்படி பூஜிக்கப்பட்டால்‌ இந்த இடம்‌ சக்தி 
மாதாவோட வாசஸ்தலமா மாறிடும்‌. அதாவது உலகத்தோட 
அரண்மனையா இது ஆகிடும்‌. அப்புறமா இந்த இடத்துல 
இருநீது இந்த உலகத்தை மட்டுமல்ல அண்ட 
சராசரங்களையும்‌ ஆட்டிப்படைக்கலாம்‌... '' 

“எப்படி? '' 

“சொன்னா புரியாது தம்பி. அதுதான்‌ அரண்மனை 
ரகசியம்‌!'' 

-பங்கஜ்தாஸின்‌ விளக்கம்‌ கேட்டு அமர்நாத்ஜி 
கண்களைத்‌ திறந்து திரும்பிப்‌ பார்த்தார்‌. பனார்ஸி 
ஒடிப்போய்‌ கண்கலங்க அவர்‌ முன்னால்‌ நின்றார்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 125 


“பூனார்ஸி...! வந்துட்டியா? ''-அமர்நாத்ஜி. 

“நான்‌ வரலை... நீங்கதான்‌ என்னை வரவழைச்சிருக்‌£ங்க 
தாத்தா... 

“அனி இங்கேயே இருந்துடு. என்ன சொல்றே? '' 

“எனக்கு ஆட்சேபணையில்லை. அது என்‌ பாக்யம்‌ 


ஆனா... 
“எனன ஆனா... ?' 


“இந்த பரணி... இவனைக்‌ கொண்டு, நான்‌ கொண்டு 
வந்திருக்கற நாகரத்தினம்‌ இதை எல்லாம்‌ என்ன செய்யறது? 
இவனுக்கு நான்‌ சில வாக்குறுதி எல்லாம்‌ 
கொடுத்திருக்கேன்‌. '' 

“அது பரணிக்கு சொந்தமானது. அவன்கிட்டேயே 
கொடுத்துடு. '"' 

'அப்படின்னா...? 

''அவன்தான்‌ பூர்வஜென்மத்துல இருளனா பொறந்து 
சத்தியத்தைக்‌ காப்பாத்தறதுக்காக ஆத்மஹத்தி செய்து 
இட்டவன்‌. அவனுக்கு ஜீவிதக்‌ கணக்கு நிறைய இருக்கு. 
ஆடம்பரமான குபேர வாழ்க்கையைக்‌ கொஞ்ச காலம்‌ அவன்‌ 
வாழ்ந்தாகணும்‌. ஒரு கட்டத்துல அது திகட்டும்‌. 
திகட்டும்போது அவனும்‌ யோகியா மாற, நம்மைப்போல 
இங்க வருவான்‌... 

'“ஓ...! இப்படி எல்லாம்‌ நடக்கணும்னுதான்‌ என்னை 
முந்திக்கிட்டு நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்களா? என்னை 
வரவழைக்கிறதுக்கு முன்னால எனக்கு நாகரத்தினத்தை 
வசப்படுத்த ற ஆசையையும்‌ உருவாக்கினீங்களா? அது 
இருந்தாதான்‌ உங்களைக்‌ கண்டறிய முடியம்கற எண்ணத்தை 
யும்‌ ஏற்படுத்தினீங்களா? '' 

“தொட்டுத்‌ தொட்டு சரியாவே சொல்லிட்டே... 

“இதெல்லாம்‌ புரியுது. தேவி விக்கிரகம்‌ ஸ்தாபிக்கப்‌ 
படாம சயனத்துல இருக்கக்‌ காரணம்‌? '' 


126 அரண்மனை ரகசியம்‌ 


“அஷ்டமா சித்திக்கு ஆசைப்பட்ட சக்தி உபாசகன்‌ 
இல்லையா நான்‌? அந்த ஆசைக்கு தண்டனையாதான்‌ நாகசித்தர்‌ 
இதை ஸ்தாபிக்காம இப்படிச்‌ செய்துட்டார்‌. பிராண பிரஇஷ்‌ 
டை செய்து உரிய முறைப்படி இதை வழிபட்டா வழிபடறவன்‌ 
தான்‌ இந்த உலகத்தோட அரசன்‌. இந்த உலகத்தோட அரசனா 
ஆகறியா, இல்லை இந்த மாதிரி ரகசியங்களை உணர்ந்து ஒரு 
கடவுளாவே நீ ஆகறியான்னு என்னை நாகசித்தர்‌ கேட்டதுதான்‌ 
தாமதம்‌. நான்‌ யோக ரகசியத்துக்கு தயாராயிட்டேன்‌. 

இப்பவும்‌ இதை எழுப்பி நிறுத்தி பூஜிச்சா இந்த கரடு 
உலகத்தோட அரண்மனையாயிடும்‌. பூஜிக்கறவன்‌ அரசான 
யிடுவான்‌. 

அதையே உதறிட்டு யோகியா இருக்கறதுதான்‌ மேலான 
இன்பம்‌. அரசர்களையே ஆட்டிவைக்க முடிஞ்ச இன்பம்‌. 

இந்த இன்பத்துல ஒவ்வொரு நாளும்‌ நான்‌ இப்ப 
இருக்கேன்‌... '' 

-அமர்நாத்‌ ஜீ சொன்னது பரணிக்கு அதிர்ச்சியைத்தான்‌ 
தந்தது. 

“அப்ப இந்த விக்ரத்தை நிறுத்தி வெச்சு பூஜை செய்தா 
அரசனாயிடலாமா? ''-என்று பேராசை பிடரியைப்‌ பிடித்துத்‌ 
தள்ள கேட்டான்‌. 

அமர்நாத்ஜி அவனை ஒரு பார்வை பார்த்தார்‌. அது 
அவனை என்னென்னவோ செய்தது. 

''பனார்ஸி...!''-அமர்நாத்தீ பனார்ஸியைக்‌ கூப்பிட்டார்‌. 
பனார்ஸியும்‌ பார்த்தார்‌. அந்தப்‌ பர்வையே, “இவனை 
வெளியே கொண்டுபோய்‌ விட்டுவிட்டு வா...'' என்று 


சொல்லாமல்‌ சொன்னது! 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 127 


17 


அடிவாரம்‌! 

காரில்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தான்‌ முருகன்‌. 

தனியாக வந்து காரில்‌ ஏறிய பரணியைப்‌ பார்த்து, 
“எங்கே பனார்ஸிதாஸ்‌...?'' என்று கேட்டான்‌. 

“யாரது பனார்ஸி...2''-பரணி திருப்பிக்‌ கேட்ட 
தொனியே அவனை அறைதிற மாதிரி இருந்தது. 

“சரிதான்‌... அன்னிக்கு அந்த சேட்‌ விஷயத்துல நான்‌ 
நடந்துகிட்ட மாதிரி இன்னிக்கு நீங்க நடந்துக்‌ 
கறீங்களாக்கும்‌,.. 9 

“என்னய்யா உளர்றே...? நான்‌ கரட்டுக்கு சாமி கும்மிட 
'வந்தேன்‌. கும்புட்டுட்டு கிளம்பிக்கிட்டிருக்கேன்‌. '' 

“அப்படிப்‌ போடு அருவாளை... இந்த மாதிரி எத்தனை 
பேரை பாத்துருப்பேன்‌ நான்‌? ஆமா... இந்த சேட்டும்‌ மலைல 
பாம்பு கடிச்சு செத்துட்டானா...? '! 

“அதெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியாது. காரை எடுக்கறியா 
நீ... 9? 

“அதெல்லாம்‌ தெரியாதா...? யோவ்‌... கூட வந்த ஆள்‌ 
எங்கய்யா? அந்த ஆள்‌ சரக்கை எல்லாம்‌ சுட்டுக்கிட்டு எனக்கு 
நாமம்‌ போடலாம்னு நினைக்கறியா நீ? எனக்கும்‌ பாதி 
வேணும்‌... 

“இதோ பார்‌... தொண தொணங்காம காரை எடு. நீ 
என்ன சொல்றேன்னே எனக்குப்‌ புரியல. '' 

“தோடா... என்னா நடிப்பு நடிக்கறேப்பா! ஆமா எதுக்கு 
இப்படி சேட்டுங்களா இந்தக்‌ கரட்டுக்கு வர்றாங்க? அப்படி 
என்னதான்‌ மலை மேல இருக்கு? பாம்பு கடிச்சிப்புடும்கற 
பயமெல்லாம்‌ கிடையாதா? இல்ல தெரிஞ்சே வந்து 
சாவறங்களா? '" 


128 அரண்மனை ரகசியம்‌ 


-முருகன்‌ ஒரு பேட்டை ரவுடிகணக்காக மிக 
தெனாவெட்டாகப்‌ பேசிக்‌ கொண்டே போனான்‌. 

“இப்ப நீ காரை எடுக்கப்‌ போறியா, இல்லையா? நான்‌ 
மட்டும்தான்‌ வந்தேங்கறேன்‌. தொணதொணங்கறியே...?! 

-பரணி அலட்டிக்‌ கொள்ளாமல்‌ பேசுவது முருகனுக்கு 
வேறு விதமாக அர்த்தமாகியது. இனி பேசுவதில்‌ 
அர்த்தமில்லை போலத்‌ தோன்றியது. 

இங்கே அடிவாரத்தில்‌ நின்றுகொண்டு தர்க்கம்‌ 
செய்வதைவிட மதுரையில்‌ தன்‌ சகாக்கள்‌ உள்ள இடத்திற்குக்‌ 
கொண்டு சென்று பட்டை உரித்தால்‌ எல்லாம்‌ சரியாகிவிடும்‌ 
என்று நினைத்தவன்‌. முறைத்தபடியே காரைக்‌ ளெப்பினான்‌! 
காரிடம்‌ அசுரப்‌ பாய்ச்சல்‌. 


ஆஸ்பத்திரி! 

உடம்பு முழுக்க கட்டு போடப்பட்டுக்‌ கிடக்க, அரைக்‌ 
கண்ணைத்‌ திறந்து பார்ப்பது வேறு யாருமில்லை பரணிதான்‌! 

எதிரில்‌ ஒரு பக்கம்‌ அவனது குடும்பத்தவர்கள்‌, 
மறுபக்கம்‌ நடச்சிவம்‌ ஜுவல்லரியின்‌ ஊழியர்கள்‌. 

்‌“பரணி...''- பரணியின்‌ அம்மா கண்கலங்க முன்னால்‌ 
வந்தாள்‌. 

அம்மா... 

“என்னடா கண்ணு இப்படிப்‌ பண்ணிட்டே... கார்ல 
எங்கடா போனே..." 

“எம்மா... எனக்கு எனன ஆச்சு?" 

அடப்பாவி, அதுகூட தெரியலியா... நீ இப்படி கார்ல 
அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம டந்து எத்தனை நாளாச்சு 
தெரியுமா?" 

“என்னம்மா சொல்றே...2 எனக்கு எதுவும்‌ ஞாபகம்‌ 
இல்லம்மா... 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 129 


-பரணி திணறித்‌ திணறிப்‌ பேசினான்‌. 

“மூணு மாசம்டா... மூணு மாசமா பேச்சு மூச்சு இல்லாம 
கோமால விழுந்துட்டே இப்பதான்‌ கண்ணு திறக்கறே. 
உனக்கு எதுவுமே தெரியலியா? '' 


தெ... தெரியலம்மா... இரு... இரு... ஞாபகப்படுத்திச்‌ 
சொல்றேன்‌. ஆங்‌... நாகர்‌ கரட்டுக்கு போனேன்‌. ஆமா... 
அங்க என்னை மிரட்டுன டிரைவர்‌...?' 

அவன்‌ செத்து தொண்ணூறு நாளாயிடுச்சே. அவன்‌ 
உன்னை மிரட்டுனானா...? என்னடா சொல்றே..." 

- பரணியின்‌ அம்மா பதற்ற்ப்பட டாகடர்‌ வந்து 
விலக்கிவிட்டார்‌. 

“ஒரு கோமா பேஷண்ட்‌. கண்‌ முழிக்கும்போது இப்படி 
கண்டதைக்‌ கேட்டு இர்ரிடேட்‌ பண்ணக்கூடாது. நீங்க 
போங்க. நாங்க விசாரிச்சு சொல்றோம்‌. ப்ளீஸ்‌ போங்க அந்தப்‌ 
பக்கம்‌... உம்‌... போங்க... போங்க... 

-டாக்டர்‌ விரட்டினார்‌. எல்லோரும்‌ விலகி வெளியே 
வந்தார்கள்‌. சந்தானம்‌ அவர்களுக்கு நடுவில்‌ கைகளைக்‌ 
கூப்பி “கடவுளே காப்பாத்திட்டய்யா...'' என்று எல்லோரும்‌ 
பார்க்கும்படி கும்பிட்டு முடித்தார்‌. 

“சந்தானம்‌, அவனுக்கு உங்க கடை தீ விபத்துக்கு உள்ளா 
னது தெரிய வேண்டாம்‌. அவசரப்பட்டு சொல்லிடாதே...'' 

-பரணியின்‌ அம்மா சொன்ன அந்த புதிய சேதியில்‌ 
ஒருவித வேகம்‌. 

்‌'சொல்வேனாம்மா... கடை எரிஞ்சதோ, என்‌ முதலாளி 
ஹார்ட்‌ அட்டாக்ல போனதோ எதுவும்‌ தெரிய வேண்டாம்‌ 
பரணிக்கு... சாகற சமயத்துல 'இனி பரணிதான்‌ கடையை 
பாத்துக்கணும்‌'னு எதை வெச்சு சொன்னாரோ தெரியாது. 
அதை மட்டுமாவது பரணிகிட்ட சொல்லணும்‌. பரணி எப்ப 
வரும்‌. கடையை எப்ப திறக்கலாம்னு ஒவ்வொருத்தரும்‌ 
துடிச்சக்கிட்டிருக்கோம்மா... '' 


130 அரண்மனை ரகசியம்‌ 


-வெளியில்‌ நடக்கக்‌ கூடாததெல்லாம்‌ நடந்து முடிந்ததை 
அவர்கள்‌ பேச்சு உணர்த்திக்‌ கொண்டிருக்க, உள்ளே பரணி 
சொல்கின்ற எல்லாமே டாக்டரைப்‌ புரட்டி எடுத்துக்‌ 
கொண்டிருந்தது. 

“எனன டாக்டர்‌... நம்ப முடியலையா உங்களால? நான 
சொல்றதெல்லாம்‌ உண்மை. அந்த நாகர்‌ கரடுதான்‌ -இந்த 
உலகத்தோட அரண்மனை. அங்க ஒரு சாமி விக்ரகம்‌ 
இருக்கு. அதை நிமிர்த்தி வெச்சு பூஜை செய்தா, 
செய்யறவங்க ராஜாவாயிடலாம்‌... 

“சரி... சரி... நீங்க ரெஸ்ட்‌ எடுங்க, ப்ளீஸ்‌... 

டாக்டர்‌ வெளியில்‌ வந்தார்‌. எல்லோரும்‌ அவரையே 
வெறித்தார்கள்‌. 

“என்ன சொல்றான்‌ டாக்டர்‌,..?”" 

-பர்ணியின்‌ அம்மா பாய்ச்சலாக முன்‌ வந்து கேட்டாள்‌. 

“தலைலபட்ட அடியால கொஞ்சம்‌ கற்பனையா 
பேசறார்‌. போகப்போக சரியாயிடும்‌... 

அவர்‌ சொன்னபடிதான்‌ பிறகு. எல்லாமே நடந்தது. பரணி 
தான்‌ சொல்வதை யாரும்‌ நம்பவில்லை என்று தெரிந்ததும்‌ 
சொல்வதை விட்டான்‌. நடுநடுவே 'தலையில்‌ 
அடிபட்டதால்தான்‌ நான்‌ இப்படி பேசுகின்றேனோ? ' என்று 
தனக்குத்தானே சந்தேகப்பட்டுக்‌ கொள்ளவும்‌ செய்தான்‌. 

எதற்கும்‌ இருக்கட்டும்‌ என்ற நாகர்‌ கரட்டுப்‌ பக்கம்‌ போய்‌ 
தைரியமாக கோவிலைச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டு வந்தான்‌. 
ஒற்றையடிப்‌ பாதையோ மரமோ குடிசையோ எதுவும்‌ 
தட்டுப்படவில்லை. மாறாக. அந்த சிறிய சதுரக்‌ கரட்டு 
கோவில்‌ முன்‌ ஒரு பிச்சைக்காரனைப்‌ போன்றவர்‌ இந்த 
கரட்டுல குடிசையாவது மண்ணாவது” என்று கேட்டு 
பகபகவென்று சிரித்தார்‌. சிரித்துவிட்டு “ஒரு பீடி இருந்தா 
கொடேன்‌! என்றார்‌. 


இந்திரா செளந்தர்ராஜன்‌ 131 
அவரை முறைத்துப்‌ பார்த்துவிட்டு திரும்பி வந்து 
விட்டான்‌ பரணி. 


அந்த நாகரத்தினம்‌, பனார்ஸிதாஸ்‌, முருகன்‌ 
எல்லோருமே பரணி வரையில்‌ கனவில்‌ வந்தவர்கள்‌ 
போலத்தான்‌ தோன்றுகிறார்கள்‌. 

அரண்மனை ரகசியம்‌ என்பதே தெரிந்தும்‌ தெரியாதது 
தானோ? 


பி 


அ்ல்ஸ்ஸ்ல்ல்ல்ல்ல்ஸ்ல்ல்ல்ல்ள்‌ 


த்‌ 


MDMAA 


TTT TTT 


க்கள்‌ அணுவை கண்ட அ ததத கள்‌ ணன அடா அர்த்‌ வடர உத்தித ன்ன 


